பாபாசாகேப்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 


(என்‌ எளிய வா௫ப்பில்‌) 








சிறு வெளியீடு நவம்பர்‌ 2021 


ஆர்‌. பட்டாபிராமன்‌ 


பாபாசாகேப்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 
(என்‌ எளிய வா௫ிப்பில்‌) 


டாக்டர்‌ அம்பேத்கர்‌ தன்னளவில்‌ பெரும்‌ ஆளுமை மட்டுமன்று, அவர்‌ ஆளுமைகளின்‌ 
ஆளுமையாகவும்‌ கொண்டாடப்படுஇறார்‌. அவ்வப்போது அவரை வாத்து தெளிந்த 
அனுபவங்களில்‌ கடந்த 20 ஆண்டுகளில்‌ எழுஇிப்பார்த்த சல கட்டுரைகளை இங்கு இறு 
மின்‌ வெளியீடாக்கயுள்ளேன்‌. 


முன்பு இணையத்தில்‌ போடப்பட்ட 'அம்பேத்கரும்‌ கம்யூனிசமும்‌' என்ற இறு 
வெளியீட்டையும்‌, 'வட்டமேஜை மாநாட்டில்‌ அம்பேத்கர்‌' என்ற சிறு வெளியீட்டையும்‌ 
இந்த சிறு வெளியீட்டுடன்‌ சேர்த்து வாசிக்க வேண்டுகிறேன்‌. 


அம்பேத்கர்‌ குறித்து ஏராள நூல்கள்‌ வந்துள்ளன. நான்‌ ஏதும்‌ புதிதாக இங்கு எதையும்‌ 
கொண்டுவந்து சேர்த்துவிடவில்லை என்பதை புரிந்தே இங்கு காணப்படும்‌ 
கட்டுரைகளை வாசகர்கள்‌ பார்வைக்கு முன்வைக்கிறேன்‌. 


அம்பேத்கரின்‌ ஆளுமைப்‌ பயணம்‌ , பாபாசாகேப்‌ அம்பேத்கர்‌ அன்றாட வாழ்க்கை 
துளிகள்‌, ஆளுமைகளின்‌ ஆளுமை அம்பேத்கர்‌, அம்பேத்கரின்‌ பகவத்‌ $தை விமர்சனம்‌, 
அம்பேத்கரின்‌ முகப்புரை, அம்பேத்கரும்‌ பட்டியல்‌ சாதியினரின்‌ அரசியல்‌ அதிகாரமும்‌, 
பாபாசாகேப்‌ அம்பேத்கரின்‌ அரசியல்‌ பொருளாதார இிந்தனைகள்‌ எனத்‌ 
தலைப்பிடப்பட்ட ஏழு கட்டுரைகள்‌ இந்த வெளியீட்டில்‌ இணைக்கப்பட்டுள்ளன. 


அம்பேத்கரின்‌ சாது குறித்த ஆய்வுகள்‌, அம்பேத்கரும்‌ மதமும்‌, அம்பேத்கரும்‌ பிரிட்டிஷ்‌ 
ஆட்சியும்‌ போன்ற தலைப்புகளில்‌ சல குறிப்புகளை எழுப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற 
உந்துதல்‌ இருக்கிறது. ஆந்திரா மார்க்சியர்‌ ரங்கநாயஒயம்மா எழுதிய புத்தகத்தை 
முன்வைத்து ஏறத்தாழ மூன்றுமணிநேர உரை ஒன்றை சென்னை பாட்டாளி 
படிப்புவட்டத்‌ தோழர்கள்‌ மத்தியில்‌ சல ஆண்டுகளுக்கு முன்னர்‌ ஆற்றியிருந்தேன்‌. 
அந்த உரையின்‌ குறிப்புகளை தவறவிட்டதால்‌ அதனை இத்துடன்‌ என்னால்‌ 
இணைக்கமுடியாமல்‌ போனது. அதில்‌ சாதி குறித்த அம்பேத்கர்‌ ஆய்வுகளையும்‌, சிபி 
அய்‌, சபி எம்‌, சிபி எம்‌ எல்‌ தலைவர்கள்‌ சாதி குறித்த ஆய்வுகளையும்‌ ஒப்பீடாக 
முன்வைத்திருந்தேன்‌. 

அடுத்து இடைக்கும்‌ வாய்ப்பில்‌ மேற்சொன்ன கடமைகளை நிறைவேற்ற காலம்‌ 
அனுமதிக்கும்‌ என்று கருஇக்கொள்கறேன்‌. இளம்‌ வாசகர்களுக்கு என்‌ எளிய வா௫ிப்பு 
அம்பேத்கர்‌ பற்றிய புரிதலுக்கு துணை நின்றால்‌ அது என்‌ பேறு. 


8-11-2021 அன்புடன்‌, 
ஆர்‌.பட்டாபிராமன்‌ 


ம்‌ இர) 501 வில ந்‌ பிடிப்‌ ப 


பாபாசாகேப்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 


அம்பேத்கரின்‌ ஆளுமைப்‌ பயணம்‌ 

பாபாசாகேப்‌ அம்பேத்கர்‌ அன்றாட வாழ்க்கை துளிகள்‌ 
ஆளுமைகளின்‌ ஆளுமை அம்பேத்கர்‌ 

அம்பேத்கரின்‌ பகவத்கீதை விமர்சனம்‌ 

அம்பேத்கரின்‌ முகப்புரை 

அம்பேத்கரும்‌ பட்டியல்‌ சாதியினரின்‌ அரசியல்‌ அதிகாரமும்‌ 
பாபாசாகேப்‌ அம்பேத்கரின்‌ அரசியல்‌ பொருளாதார இந்தனைகள்‌ 


1. அம்பேத்கரின்‌ ஆளுமைப்‌ பயணம்‌ 


(கடலூர்‌ யாா௩ நடத்திய அம்பேத்கரின்‌ 125 வது பிறந்த இனகூட்ட சொற்பொழிவு ஏப்ரல்‌ 15, 
2016- உரையின்‌ சுருக்கப்பட்ட கட்டுரை வடிவம்‌) 


அம்பேத்கர்‌ மகத்தான சமூகப்போராளியாக எப்படி உருவானார்‌, எவற்றை உருவாக்க 
விரும்பினார்‌ என்பதை இன்றைய நாளின்‌ இளம்‌ தலைமுறையினர்‌ அறியவேண்டும்‌. 
அவரின்‌ எழுத்துக்களின்‌ தொகுப்பில்‌ பத்தாயிரம்‌ பக்கங்களாவது நமது 
தொடர்தேடலுக்காக காத்து நிற்கின்றன. 


பிரித்தானியர்‌ வருகைக்கு முன்பான இந்திய சமூகம்‌ தொடர்ச்சியான ஒரேநாடாக 
இருந்ததா- தொடர்பறா சமூகமாக விளங்கியதா என்பதைப்‌ பற்றி முற்கால புராதன 
இந்தியா குறித்து ரொயிலா தாப்பர்‌ உள்ளிட்டவர்‌ தங்கள்‌ஆய்வுகளை தந்துள்ளனர்‌. 
பிரிட்டிஷாருக்கு இந்திய நாடு பெரும்‌ சுரண்டல்காடாக இருந்ததுடன்‌ 
ஆய்வுக்களனாகவும்‌ ஆச்சரியப்படத்தக்கதாகவும்‌ இருந்தது. வாழ்க்கைமுறையில்‌ 
உணவு, உடை, மொழி, கலாச்சார வித்தியாசங்களை அவர்கள்‌ கண்டனர்‌. தங்கள்‌ 
அய்ரோப்பிய கலாச்சாரத்தின்‌ பெருமைதனை உணரத்தக்க சமூகத்தட்டு ஒன்றை 
அவர்கள்‌ ஏற்படுத்த முனைந்தனர்‌. நமது மொழிகளைக்கூட அவர்களில்‌ லர்‌ கற்றனர்‌. 
நமக்கு வீரமாமுனிவர்‌. ஜியு போப்‌ போன்றவர்கள்‌ இடைத்தனர்‌. 


பிரிட்டுஷார்‌ வரவால்‌ இந்தியர்கள்‌ வாழ்க்கையிலும்‌ மாற்றங்கள்‌ வரத்துவங்‌இன. 
ஆங்கிலமொழி அறிவால்‌ மேற்கத்திய கருத்துக்களின்‌ செல்வாக்கு படரத்துவங்‌இயது. 
பிரஞ்சு புரட்சி, பிரிட்டிஷ்‌ நாடாளுமன்றமுறை, அமெரிக்க விடுதலைப்போர்‌, 
இத்தாலியின்‌ மாஜினி கரிபால்டி, சோவியத்‌ புரட்‌ச என பல்வேறு தாக்கங்களுக்கு 
இந்தியர்கள்‌ தொடர்ந்த பல ஆண்டுகளில்‌உள்ளானார்கள்‌. மேற்கு எழுத்துக்களால்‌ 
பாதிக்கப்படாத முன்னணி தலைவர்களே இல்லை எனலாம்‌. ஆங்கிலேயர்‌ உதவியுடன்‌ 
இந்தியச்‌ சமூகத்திற்கு தேவைப்பட்ட €ர்தருத்தங்களுக்கான முயற்இகளும்‌ நடந்தேறின. 
ராஜாராம்மோகன்‌ ராய்‌ போன்றவர்‌ இதல்‌ பங்காற்றினர்‌. பிரம்மசமாஜம்‌ ஆரிய 
சாமாஜங்கள்‌ உருவாயின. தாகூரின்‌ மூத்தோர்கள்‌ இவற்றில்‌ ஆர்வம்காட்டினர்‌. 
தமிழகத்தில்‌ அயோத்திதாச பண்டிதர்‌, மராட்டியத்தில்‌ பூலேதம்பதுகளின்‌ சிந்தனைகள்‌ 
தாக்கத்தை உருவாக்‌கன. சமஸ்தான மன்னர்கள்‌ சலர்‌ ஆங்கஇலம்‌ கற்று 
€ீர்திருத்தங்களுக்கு ஆதரவாகவும்‌ நின்றனர்‌. பரோடாமன்னர்‌ கெய்க்வார்டு 
அத்தகையவர்களில்‌ ஒருவராக இருந்தார்‌. 


மகாத்மா பூலே சாதுக்கொடுமைகளை சாமடப்போராமடனார்‌. பிராம்மண எர்ப்பு 
போராட்டமாகவே அவை அமையமுடியும்‌. ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ கல்வி 
அறிவுமேம்பாடு, நாகரீகமான இருப்பிட சூழல்‌, அடிமைப்போல்‌ உழைக்கும்‌ நிலையை 
மாற்றல்‌, எஇர்க்கவேண்டியவைகளுக்கு மெளனம்‌ கலைத்து போராடுதல்‌ என்பதற்கான 
போராட்டக்களத்தை பூலே அமைத்தார்‌. 


தமிழகத்தில்‌ அயோத்துததாசர்‌ பண்டிதர்‌ ஒரு பைசா தமிழன்‌ என்ஒஇற பத்திரிகைமூலம்‌ 
விழிப்புணர்வை ஏற்படுத்திவந்தார்‌. அயோத்ததாச பண்டிதர்‌, ௪ங்காரவேலர்‌, பெரியார்‌ 
என்கிற பெரும்‌ ஆளுமைகள்‌ தமிழகத்தில்‌ இப்போராட்டங்களை முன்னெடுத்தனர்‌. 


இந்த இந்திய சூழலில்தான்‌ அம்பேத்கர்‌ வளர்ந்துவருகிறார்‌. அவரின்‌ மூதாதையர்கள்‌ 
இரத்தினூரி மாவட்டத்தில்‌ மஹர்‌ என்கற பிரிவைச்சார்ந்தவர்கள்‌. 1890களில்‌ அவர்கள்‌ 
குடும்பம்‌ பிரிட்டிஸ்‌ இராணுவ ஆளைடுப்பில்‌ வாய்ப்பை பெற்றனர்‌. மஹர்‌ என்பதற்கு 
பொதுவாக தாய்வீடு என்கிற பொருள்‌உண்டு. தாய்‌ வீட்டில்‌, பிறந்தவீட்டில்‌ இருக்கிறோம்‌ 
என்கிற பெருமிதஅடையாளமது. ஆங்கிலம்‌ பேசத்தெரிந்தவர்களாக இருந்த சிலருக்கு 
சில வாய்ப்புகள்‌ இடைத்தன. 


முதல்‌ உலகப்போர்‌ காலத்தில்‌ மஹர்‌ பட்டாலியன்‌ படைப்பிரிவு பயன்படுத்தப்பட்டது. 
மஹர்‌ இனத்தாருக்கு பெருஒய செல்வாக்கு சிலருக்கு கண்களை உறுத்தியது. அவர்கள்‌ 
'இரிமினல்‌ டிரைப்‌' என இிலசாட்சியங்களை எடுத்துக்காட்டி இராணுவவேலைக்கு 
சேர்க்கக்கூடாது எனசட்டம்‌ கொணர சிலர்‌ போராடினர்‌. இலகர்கூட ஆதரவாக பேசினார்‌ 
என்கற செய்து இடைக்குறது. இதனால்‌ அரசாங்க வேலை என்குற வாய்ப்பு 
ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தடைப்பட்டது. விவசாய வேலையும்‌ பெரும்‌ 
பலனை தரவில்லை. 


அம்பேத்கரின்‌ தந்தை ராம்ஜி இந்தப்பிரச்சனையை புகழ்பெற்ற மகாதேவரானடே 
அவர்களிடம்‌ எடுத்து சென்றார்‌. ரானடே, கோகலே ஆஒயோருக்கு ஆங்கிலேயர்களிடம்‌ 
மரியாதை இருந்தது. காந்திக்கு முன்பான பெருந்தலைவர்களாக இலகருடன்‌ சேர்த்து 
அறியப்பட்டவர்கள்‌. பின்னாட்களில்‌ அம்பேத்கர்‌ இவர்கள்‌ அனைவருடனும்‌ கருத்து 
மோதல்‌ செய்தார்‌. காந்தியுடன்‌ ஆனாலும்‌, கம்யூனிஸ்ட்களுடன்‌ ஆனாலும்‌ அவர்‌ தன்‌ 
நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி போராடுபவராக இருந்தார்‌. ரானடே தலையீட்டால்‌ 
மஹர்பிரிவினர்‌ மீண்டும்‌ சேர்க்கப்பட்டனர்‌. அம்பேத்கர்‌ வளர்ந்த பின்னர்‌ புகழ்வாய்ந்த 
எல்பின்ஸ்டன்‌ கல்லூரிக்கு செல்‌இறார்‌. 


மஹர்‌ சமூகத்திலிருந்து முதல்முறையாக வெளிநாடு சென்று படிக்கும்‌ வாய்ப்பு 
அம்பேத்கருக்கு இடைக்கிறது. கொலம்பியா பல்கலைக்கழகம்‌ ஆய்வுகளின்‌ முன்னோடி 
கல்விநிறுவனம்‌. அங்கு அம்பேத்கர்‌ தனது மிக முத்திய ஆய்வறிக்கைகளை 
வெளியிடுகிறார்‌. வர்த்தகரீதியாக ரூபாயின்‌ மஇப்பு என்பது வருகிறது. இந்தியாவில்‌ 
சாதிகள்‌ எனும்‌ புகழ்வாய்ந்த செவ்வியல்‌ தாக்கம்நிறைந்த அறிக்கை இந்தியன்‌ 
ஆண்டிக்‌ எனும்‌ பழமைகளை- வரலாறுகளை பகிவு செய்யும்‌ இதழில்‌ வெளியாஇறது. 


இந்தியத்‌ தலைவர்கள்‌ பலரையும்‌ போல அம்பேத்கரும்‌ மேற்‌இத்தியசந்தனைகளின்‌ 
தாக்கத்திற்கு உள்ளாஒிறார்‌. அவர்‌ மறைவதற்கு முன்னர்‌ 1952ல்‌என்னுடைய 
ஓட்டுமொத்த அறிவிற்கும்‌ நான்‌ யாருக்காவது கடமைப்பட்டிருக்கிறேன்‌ என்றால்‌ அந்த 
அறிவார்ந்த கடனுக்குரியவர்‌ (ஈ6£।6பவ 061) ஜான்‌ பிரடெரிக்‌ துவெ ( 1௦ ₹ஈ௪௦௨ர 0 வஷ) என 
தெரிவிக்கிறார்‌. தனது அமெரிக்கப்‌ பயணத்தின்போது அவரை சந்திக்கவும்‌ அவர்‌ 
விருப்பமாகஇருந்தார்‌. ஆனால்‌ பேராசிரியர்‌ ஜான்‌ துவே ஜூன்‌ 1952ல்‌ 
மறைந்துவிடுஒறார்‌. பேராசிரியர்‌ செலிகன்‌ என்பவரும்‌ அம்பேத்கரிடம்‌ செல்வாக்கு 
செலுத்இயவர்‌. 


இரண்டு முக்கிய முழக்கங்களை அம்பேத்கர்‌ மேற்்‌இத்திய ச௪ந்தனைமரபிலிருந்து, 
புரட்சிகளின்‌ வரலாற்றிலிருந்து எடுத்துக்கொண்டார்‌. சுதந்திரம்‌, சமத்துவம்‌, 
சகோதரத்துவம்‌ என்ற பிரஞ்சு புரட்சியின்‌ புகழ்வாய்ந்த முழக்கம்‌. இந்த வாசகத்தை 
அம்பேத்கர்‌ தொடர்ந்து முழங்‌கஒவந்தார்‌. இந்திய தன்மையில்‌இதன்‌ பொருள்‌ என்ன 
என்பதை ஆழமாக விளக்இயுள்ளார்‌. இரண்டாவது முழக்கம்‌ தமிழகத்தில்‌ அவர்‌ 
௭லையுள்ள இடங்களில்‌ எல்லாம்‌ காணப்படும்‌ முழக்கமான கற்பி, ஒன்று சேர்‌, போராடு 
( ₹0ப௦846, ரொதாா/66, கஜ) . இம்முழக்கம்‌ “86/8 5௦0814 கள்‌ வெளிப்படுத்திய முழக்கம்‌. 
மார்க்சியவகைப்பட்ட சோசலிச சொல்லாடல்கள்‌ நமக்கு பழக்கமானவையாக 
இருக்கும்‌. ஜெயபிரகாஷ்‌ , நரேந்தரதேவ்‌ போன்றவர்கள்‌ 'டெமாக்ரடிக்‌ சோசலிசம்‌' 
எனப்பே௫ினர்‌. இங்கிலாந்தில்‌ வெப்‌, கோல்‌, பெர்னாட்‌ ஷா போன்றவர்கள்‌ புகழ்வாய்ந்த 
பேபியன்‌ சோசலிஸ்ட்களாக இருந்தனர்‌. அன்னிபெசண்ட்‌ கூட தன்‌ இளமைப்பருவத்தில்‌ 
இத்தலைவர்களுடன்‌ பணியாற்றி சோசலிச தாகம்‌ கொண்டவராக இருந்தார்‌. 


பொருளாதார அறிஞர்களுக்கு லண்டன்‌ ஸ்கூல்‌ ஆப்‌ எகானமிக்ஸ்‌ பெருமைக்குரிய 
ஒன்று. இந்த லண்டன்‌ பொருளாதாரப்பள்ளியையும்‌ பேபியன்தலைவர்கள்தான்‌ 
நிறுவினார்கள்‌. அங்கே அம்பேத்கர்‌ செல்ஒறார்‌, கற்கிறார்‌. 


லாகூரில்‌ 1922ல்‌ சற்று முற்போக்கான “ஜாட்‌ பட்‌ தோடக்‌ மண்டல்‌' சாதி எதிர்ப்பு 
நிறுவனமாக உருவானது. ஆர்ய சமாஜ்‌ உடன்‌ அதற்கு மோதல்‌ போக்கு ஏற்பட்டது. 1931ல்‌ 
மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்‌ போது சாதியை சொல்லாதே என்கிற இயக்கத்தை 
மண்டல்‌ உறுப்பினர்கள்‌ மேற்கொண்டனர்‌. 1936ல்‌அவர்களது ஆண்டு மாநாட்டிற்கு 
தலைமை உரையாற்ற அம்பேத்கரை அழைத்திருந்தனர்‌. இது தொடர்பான 
கடிதப்போக்குவரத்து மண்டல்‌ நிர்வாடுக்கும்‌ அம்பேதக்ருக்கும்‌ நடந்தது. 
உடன்பாடின்மை காரணமாக அம்பேத்கரால்‌ அங்கு உரையாற்ற முடியாமல்‌ போனது. 
ஆனால்‌ அப்படைப்பை வெளியிட்டார்‌. அப்படைப்பு இன்று மிகவும்‌ புகழ்‌ வாய்ந்த 
ஒன்றாக கருதப்படும்‌ சாஇயை ஒழிக்க வழி காரில்‌ ௦௦1௦ என்பதாகும்‌. 


அம்பேத்கர்‌ ஒருவிஷயத்தில்‌ மிகத்தெளிவாக இருப்பார்‌. பலநாட்கள்‌ கண்விழித்து ஆய்வு 
செய்து சரி என வந்தடைந்தவற்றை மாற்ற அவர்‌ சம்மதுக்கமாட்டார்‌. ஆய்வில்லாமல்‌ 
எச்சொல்லையும்‌ அவர்‌ பயன்படுத்துவதில்லை. பிறருக்கு எரிச்சல்‌ தருஒறது 
என்பதற்காக எதையும்‌ மாற்றமாட்டார்‌. இப்படிப்பட்ட தவிர 'கமிட்மெண்ட்‌' அவரது 
எழுத்துக்களில்‌ இருக்கும்‌. 

ஆற்றப்படமுடியாமல்‌ போன அவ்வுரை லிங்கனின்‌ கெட்டிஸ்பர்க்‌ உரை, 
விவேகானந்தரின்‌ கோகோ உரை போன்றவைகளுக்குரிய 
மரியாதையைபெறத்தக்கதோர்‌ உரை என கருதப்படவேண்டும்‌. செவ்வியல்தன்மை 
கொண்ட நூலாக அதைப்‌ பார்க்கவேண்டும்‌. அருந்ததஇராய்‌ அம்பேத்கர்‌-காந்தியை 
முன்வைத்து 0௦௦௦ 810106 வா என இப்புத்தகம்‌ பற்றி விரிவாக விவாஇுத்துள்ளார்‌. அதற்கு 
எதிர்வினையை ராஜ்மோகன்‌ காந்து, நிஷிகாந்த்‌ கோல்கே போன்றவர்கள்‌ 
எழுஇயுள்ளனர்‌. 


அம்பேத்கர்‌ தன்னளவில்‌ பத்திரிகையாளராகவும்‌ போராடியுள்ளார்‌. 'மூக்நாயக்‌' என்‌ இற 
வாய்‌ அடைக்கப்பட்டோரின்‌ குரல்‌, 'பஒஷ்கரித்‌ பாரத்‌', மூன்றாவதாக 'ஜனதா' என்இற 


பத்திரிகை. ஜனதா எனும்‌ பத்திரிகையை பின்னர்‌ சோசலிஸ்ட்களும்‌ ஆங்கிலத்தில்‌ 
நடத்தினர்‌. லோகியா, ஜெயபிரகாஷ்‌, பேராசிரியர்‌ மதுதண்டவதே ஆஓயோர்‌ 
ஆ௫ிரியராக இருந்துள்ளனர்‌. 


அரசு சட்டக்‌ கல்லூரியின்‌ பேராசிரியராக அம்பேத்கர்‌ எட்டு ஆண்டுகள்‌ 
பணியாற்றினார்‌. அதன்‌ முதல்வராகவும்‌ ஆனார்‌. சைமன்‌ கமிஷனில்‌ சாட்சியம்‌ 
சொல்ல வாய்ப்புபெற்றார்‌. வட்டமேஜை மாநாடுகளில்‌ தனித்த தன்‌ வாதங்களை 
வைத்தார்‌. பிரிட்டிஸ்‌ அரசாங்கம்‌ தலித்களுக்கு தனித்த வாக்குரிமை என்பதையும்‌ 
தரவேண்டியிருந்தது. பிரிட்டிஷ்‌ பிரதமரின்‌ இந்த அவார்டு காந்தியை 
பட்டினிப்போராட்டம்‌ நோக்ஒத்‌ தள்ளியது. அம்பேத்கருக்கும்‌ சில இந்து 
தலைவர்களுக்கும்‌ இடையே உடன்பாடு ஏற்பட்டு காந்தியின்‌ உயிர்‌ காக்கப்பட்டது. 
தலித்களுக்கு 'தனித்தஇடங்கள்‌ பொது வாக்குரிமை ' என்இற பூனா உடன்பாடாக அது 
வரலாற்றில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. 


பிரிட்டிஸ்‌ லேபர்‌ பார்ட்டி போன்ற ஒன்றை இந்தியாவிலும்சோதுக்க அம்பேத்கர்‌ 
விரும்பினார்‌. மா கட்ச உருவாக்கி சோஇத்தார்‌. பின்னர்‌ தனித்த தலித்களுக்குரிய 
பிரத்யேகமான செட்யூல்ட்‌ ஃபெடரேஷன்‌ 50: உருவாக்‌இனார்‌. இருபளானி , ஆச்சார்யா 
நரேந்திரதேவ்‌, லோடஇயா போன்றவர்கள்கூட அம்பேத்கருடன்‌ உடன்பட்டு செயல்பட 
விரும்பினார்கள்‌. அம்பேத்கர்‌ காந்தியுடன்‌, சோசலிஸ்களுடன்‌, கம்யூனிஸ்ட்களுடன்‌, 
பெரியாருடன்‌ இன்னும்‌ இந்துத்துவா பேசிவந்த தலைவர்களுடன்‌ கூட தன்‌ 
உரையாடலை நடத்தியிருக்கிறார்‌. இந்தியாவில்‌ முஸ்லீம்கள்‌, பாகிஸ்தான்‌ பிரச்சனை 
போன்ற ஆய்வுகளை அம்பேத்கர்‌ நடத்தியிருக்கிறார்‌. 


காந்திஜி பயன்படுத்திய 'ஹரிஜன்‌' என்பதை அம்பேத்கர்‌ பயன்படுத்தவில்லை. அவர்‌ டி 
இசி ( 06085560 0885) என்ற பதத்தைப்‌ பயன்படுத்தினார்‌. வைஸ்ராய்‌ கவுன்சில்‌ மெம்பராக 
இருந்தபோது ஏராள தொழிலாளர்‌ பிரச்சனைகளைக்‌ கையாண்டுள்ளார்‌. 


அம்பேத்கரின்‌ இந்தியாவில்‌ நாணயம்‌ என்கிற ஆய்வுதான்‌ ரிசர்வ்‌ வங்க சட்டம்‌ உருவாக 
வழிவகுத்தது. அதேபோல்‌ நிதிக்கமிஷன்‌ என்ற மத்திய மாநில நிதிஉறவுகளுக்கான 
அமைப்பு உருவாகவும்‌ அவரது ஆய்வுகள்‌ அடிப்படையாக இருந்தன. பட்டேலுக்கு 
சமஸ்தானங்களை ஒன்றிணைத்தவர்‌ என்குற புகழ்கிடைத்தது. இந்தியா ஒற்றை 
அரசாக இருக்கவேண்டுமா- மாநிலங்களின்‌ சம்மேளனமாக இருக்கவேண்டுமா என்‌ இற 
விவாதத்தையும்‌ முன்னெடுத்தவர்‌ அம்பேத்கர்‌. 


அரசியல்‌ சட்ட உருவாக்க அசெம்பிளி விவாதங்கள்‌ வால்யூம்களாக பஇவா௫இயுள்ளன. 
அங்கு இருந்தவர்கள்‌ எல்லோரும்‌ தங்கள்‌ வாதங்களை வலுவாக வைக்கும்‌ ஆற்றல்‌ 
நிறைந்தவர்கள்‌. வரைவுக்குழு தலைமைப்பாத்திரத்தில்‌ உரிய விளக்கங்களை 
முன்வைத்து அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ அற்புதமாக எழுதப்பட தன்‌ தூக்கத்தை 
தொலைத்தவர்‌ அம்பேத்கர்‌. அவரின்‌ பலபுகழ்‌ வாய்ந்த மேற்கோள்கள்‌ அங்கு 
உரையாற்றும்‌ போது தரப்பட்டவை. 


தேயம்‌ என்பது குறித்தும்‌ பெரும்‌ விவாதம்‌ எழுந்தது. இந்தியா சாதிகளின்‌ கூட்டமைப்பு 
என அம்பேத்கர்‌ சமூக யதார்த்தத்தை எடுத்துரைத்தார்‌. உட்புகமுடியாத மூடிய 
சமூகமாக இந்தியா இருந்து வருகிறது என்றார்‌ அவர்‌. இந்திய சமூகம்‌ ஒருவரை ஒருவர்‌ 


7 


மதுக்கக்கூடிய சமூகமாக மாறவேண்டும்‌ என அவர்‌ விழைந்தார்‌. 'காம்போ௫ட்‌ கல்ச்சர்‌' 
எனபதும்‌ “சாதியற்ற சமூகம்‌' உருவாகுமா என்பதும்‌ அவரது கேள்விகளாக இருந்தது. 


இப்பமயொரு சமூக அமைப்ப உருவாக்கம்‌ என்பதற்கு நூறு ஆண்டுகள்‌ 
கூடப்பிடிக்கலாம்‌. இந்தியாவில்‌ மேல்நிலையாக்கம்‌ எவ்வகையில்‌ நடந்துவருஇறது. 
அனைவரும்‌ மத்தியதரவர்க்கம்‌ என்கிற பொருளாதார நிலை ஏற்பட்டு அது சமூக 
உறவில்‌ ஜனநாயக வெளியை உருவாக்குமா என்பதே அம்பேத்கரின்‌ கவலையாக 
இருந்தது. 


அம்பேத்கர்‌ இந்துமதத்தை கடுமையாக சாடியிருந்தாலும்‌ அவர்‌ சமய விரோதுயல்ல. 
இந்துமதம்‌ 'சூப்பர்‌ மனிதர்களின்‌' சொர்க்கமாக இருக்கலாம்‌- சாதாரணமானவர்க்கு அது 
சாக்கடையாக இருக்கிறது என்றுகூட அவர்‌ எழுதியிருக்கிறார்‌. 


17 ஜர்1௦5௦ றர 15 99560 ௦8 86112௦ ௦டி்‌ என்கிற வாக்குமூலத்தை அவர்‌ தருஇறார்‌. அதற்கு சல 

சறப்புத்தன்மைகளை அவர்‌ வரையறுக்ஒறார்‌. எந்தமதம்‌ வறுமையை போற்றுஇறதோ 
(௦௦ ஈத றவு, எந்த மதம்‌ உங்களின்‌ இன்றைய கஷ்டத்திற்கு உங்களின்‌ முன்‌ ஜென்மப்‌ 
பலன்‌என காரணம்‌ காட்டுகிறதோ அந்த மதத்தை நான்‌ ச௫இயேன்‌ என்றார்‌. அது 
மதமேஅல்ல என்றார்‌. எந்த மதம்‌ பகுத்தறிவு காரணகாரிய அறிவிற்கு உட்பட்டு 
நடக்கிறதோ, சமத்துவமாக மனிதனை நடத்துவதற்கு தயவு தாட்சண்யமின்றி 
போராடுகறதோ, பொதுவெளிக்குள்‌ அனைத்து மனிதர்களையும்‌ அனுமஇக்‌கிறதோ 
அந்த மதம்‌ இருக்கட்டும்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. 'பெண்கள்வந்தால்‌ பாதுகாப்பில்லை' 
என்று தடுக்காமல்‌ எந்த மதம்‌ பெண்களும்‌ வரலாம்‌ பாதுகாப்போம்‌ என 
அனுமஇக்கிறதோ அந்த மதம்‌ இருக்கட்டுமே என இன்று நமக்கு பேசத்தோன்றுஇறது. 


மார்க்ஸ்‌ கூட மதம்‌ அபின்‌ என நிறுத்தக்கொள்ளவில்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு 
மதம்‌ புகலிடம்‌, நிர்கதியான மனிதனுக்கு ஆறுதல்‌ நம்பிக்கை கடைக்கும்‌ இடம்‌ என்றார்‌. 
அம்பேத்கருக்கு மதசார்பின்மை என்பது மதநீக்கம்‌ அல்ல. இந்துக்களுக்கு மட்டும்‌ 
என்றோ முஸ்லீம்களுக்கு மட்டும்‌ என்றோ சட்டம்‌ இயற்றும்‌ இடமாக நாடாளுமன்றம்‌ 
இருக்கவேண்டாம்‌ என்பது அவர்தம்‌ நிலைப்பாடு. 


சமூகக்‌ கொடுமைகளை அனுபவித்த பகுதியிலிருந்து தான்‌ வந்தாலும்‌ நாட்டில்‌ மாற்றம்‌ 
வருவதற்கு இரத்தக்களறி கூடாது என்றவர்‌ அம்பேத்கர்‌. சாது ஒழிப்பு பிரச்சனையில்‌ 
அவர்‌ கம்யூனிஸ்ட்களுடன்‌ விவாதம்‌ செய்தவர்‌. பாட்டாளிவர்க்க சர்வாஇகாரம்‌ என்கிற 
முழக்கத்தில்‌ அவருக்கு ஏற்பு இல்லை. இந்தியாவிற்கு நாடாளுமன்ற ஜனநாயகமே 
பொருந்தும்‌ என்றவர்‌. அதன்‌ தனித்துவமான மூன்று கூறுகளான நாடாளுமன்றம்‌, 
மந்திரிசபை, நீதிமன்றம்‌ ஆஇடயவற்றின்‌ வெற்றி என்பது அவ்வமைப்புகளில்‌ 
பொறுப்புக்கு வரும்‌ மனிதர்களைப்‌ பொறுத்தே அமையும்‌. எங்களுக்குள்‌ விவாதஇுத்து 
நாங்கள்‌ அரசியல்‌ அமைப்புசட்டத்தை நிறைவேற்றியிருந்தாலும்‌ அது மனிதர்களைப்‌ 
பொறுத்தேவெற்றிப்பெறும்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. இந்திய அரசுயல்‌ அமைப்பு 
சட்டத்தைப்பற்றிய இரான்விலி ஆஸ்டின்‌ என்பார்‌ எழுதிய 76 ஈக ோ௭(((ப11௦ஈ: மோ 51006 
௦8 1194/௦0 என்பதில்‌ அம்பேத்கரின்‌ ஆளுமை வியக்கப்பட்டுள்ளது. 


இந்திய பிரதமராகவுள்ள இரு மோடி அவர்கள்‌ தன்னைப்போன்ற 'பாத்திரம்‌ தேய்த்த 
குடும்பத்து பிள்ளை: நாடாளமுடியும்‌ என்பதற்கு அம்பேத்கர்‌ வகுத்த சட்டமே காரணம்‌ 


8 


என அம்பேத்கர்‌ பிறந்த பகுதி கூட்டமொன்றில்‌ பேசினார்‌.அதைவிடமுக்கியமாக 
அம்பேத்கரை நவீன மனு' என்றழைத்தார்‌. மனுவை வாழ்நாள்‌ முழுக்க எஇர்த்து 
போராடியவர்‌ அம்பேத்கர்‌. 


நேபாள காத்தமண்ட்‌ புத்த பிக்குகள்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ மார்க்ஸா புத்தரா என்இற 
விவாதத்தை அம்பேத்கர்‌ எழுப்பினார்‌. அந்த உரைக்கு பின்னர்‌ அவர்கள்‌ அங்கே தந்த 
பட்டம்‌ நவபெளத்தா என்பதாகும்‌. 


விடுதலை இந்தியாவில்‌ நேருவின்‌ அமைச்சரவையில்‌ அம்பேத்கரும்‌ சட்ட அமைச்சராக 
பங்கேற்கிறார்‌. நேருவுடன்‌ கருத்து மோதல்‌ ஏற்படுகிறது. “இந்துகோடு' 
பிரச்சனையானது. கருத்துவேறுபாடு ஏற்பட்டு அமைச்சரவையிலிருந்து அம்பேத்கர்‌ 
வெளியேறுஒறார்‌. 1952 தேர்தலில்‌ அம்பேத்கர்‌ தோற்கடிக்கப்படுகிறார்‌. இதுதான்‌ முரண்‌ 
நிகழ்வு. யார்‌ எதற்காக வாழ்நாள்‌ முழுதும்‌ நிற்குறார்களோ அதனாலேயே அவர்கள்‌ 
தோற்கடிக்கப்படுவதும்‌ நிகழ்கிறது. அம்பேத்கர்‌ இராஜ்யசபாவில்‌ இடம்‌ பெறுஇறார்‌. 


பாஒஇஸ்தானில்‌ தண்டாமை பிரச்சனை அறிந்து ஜின்னாவிடம்‌ பே௫ப்பார்க்கிறார்‌. ௧॥ 
பார்௦௦90165 400 6௦06 4௦ 1ஈ012- | வரி| 598ச2ப2ா84/௦0 என்கிற வேண்டுகோளை விடுக்கிறார்‌. மொழி 
குறித்த அவரது கருத்துக்கள்‌ முரண்பட்டதாக இருக்கும்‌. இந்தியாவிற்குபொதுமொழி 
தேவை எனக்‌ கருதினார்‌. அது இந்தியாக இருக்கலாம்‌ என்றார்‌. 


அவர்‌ சோசலிசத்துற்கு எதிரானவராக காட்டக்கொள்ளவில்லை. 'அரசாங்க சோசலிசம்‌' 
எனப்‌ பேினார்‌.. நிலப்பிரச்சனையில்‌ ஒரு ஏக்கர்‌ என்றெல்லாம்‌ பிரித்துக்கொடுத்தால 
அவர்களால்‌ அதை காப்பாற்ற முடியாது எனக்‌ கருதினார்‌. கூட்டு பண்ணைகள்‌ என்றார்‌. 
அங்கு அவர்கள்‌ சம்பளத்திற்கு பணியாற்றலாம்‌. விவசாய சட்டம்‌ வேண்டும்‌ என்றார்‌. 


இந்தியாவில்‌ சோசலிசம்‌ கொணரவிரும்பும்‌ கம்யூனிஸ்ட்களிடம்‌ மிக முக்‌கியகேள்வி 
ஒன்றை அவர்‌ எழுப்பினார்‌. இந்த நாட்டின்‌ சமூகபிரச்சனையாக சாஇயை பார்க்காமல்‌ 
கொடுமைகளை எஇர்த்து போராடாமல்‌ சோசலிசத்தைக்‌ கொணரமுடியுமா என்பதே 
அக்கேள்வி. ஏன்‌ அரசியல்‌ அமைப்பு சட்டத்தில்‌ சோசலிசம்‌ பயன்படுத்தப்படவில்லை 
என்ற கேள்வி அவரிடம்‌ எழுப்பட்டபோது வழிகாட்டுக்‌ நெறிகளை படித்து 
புரிந்துகொள்ளுங்கள்‌ அதைவிட இறந்த 'சோசலிச பிராஜக்ட்‌' என்ன வேண்டும்‌ என 
மறுமொழி தந்தார்‌. 


அரியல்‌ சட்டத்தில்‌ தங்களுக்கு பிடித்த ஷரத்து எது என அவரிடம்‌ கேட்டபோது ஷரத்து 
17- உயிர்‌ வாழும்‌ உரிமை என்றார்‌. அதில்தான்‌ தீண்டாமை குற்றம்‌ என்பது இருக்கறது. 
ஷரத்து 15( 4) இட ஒதுக்‌€டு பற்றியது , 16 (4) கல்வி வேலைஉரிமை பற்றியது. ஆனால்‌ 
ஷரத்து 32 தான்‌ எனக்கு பிடிக்கும்‌ என்றார்‌. அதில்தான்‌ ௦௭ப்ப/௦ாவ ஈராஸ்‌ இருக்கறது. 
எவராக இருந்தாலும்‌ அனைவரும்‌ சட்டத்திற்கு உட்பட்டு பிரச்சனையை எழுப்பவும்‌ 
தீர்வுகளைப்‌ பெறவும்‌ அந்த ஷரத்து வழிசெய்்‌ஒறது - சட்டரீதியான மருந்தாகிறது 
என்றார்‌. 

இந்தியாவில்‌ விடுதலை காரணமாக அரியல்‌ ஜனநாயகம்‌ ஒரு மனிதன்‌ ஒருவாக்கு 
இடைத்திருக்கலாம்‌. ஆனால்‌ சமூக மதப்பு அப்படி இருக்கிறதா- ஒருமனிதன்‌ ஒரே 
மப்பு இருக்கிறதா என அவர்‌ மிக முக்கிய கேள்வியை அனைவரின்‌ மனசாட்சியை 


உலுக்கும்‌ வகையில்‌ எழுப்பினார்‌. அப்படி ஒரேமஇிப்பு என்பது வராவிடல்‌ இந்திய 
ஜனநாயகம்‌ இரத்தக்‌ களறியை சந்திக்க நேரும்‌ என்றார்‌. இந்திய குடியரசு 
நோஞ்சான்களின்‌ குடியரசாக வளராமல்‌ வறுமை நீக்கப்பட்ட சம சமூக மதிப்புள்ள 
மனிதர்களின்‌ குடியரசாக வேண்டும்‌ என்கிற பெரும்‌ கனா அவரிடம்‌ இருந்தது. 


10 


2. பாபாசாகேப்‌ அம்பேத்கர்‌ அன்றாட வாழ்க்கை துளிகள்‌ 


பாபா சாகேப்‌ தான்‌ மணமுடிக்க இருந்த டாக்டர்‌ சாரதா கபீருக்கு ஒரு முறை எழுதிய 

கடிதத்தில்‌ “எனது கடந்த காலத்தை குறித்து ஏதும்‌ அக்கரையற்று இருக்கிறாய்‌. மராத்தி 
பத்திரிகைகளில்‌ அவை விரவி இடக்கின்றன * என குறிப்பிட்டருந்தார்‌. அவருடைய 
அன்றாட வாழ்க்கை குறித்த செய்திகள்‌ மிகக்குறைவாகவே 
வெளிக்கொணரப்பட்டுள்ளன. அவருடன்‌ நெருங்கி இருந்தவர்களின்‌ செய்இகளாகவும்‌, 
பஇவுகளாகவும்‌ அவை இடைக்கஇன்றன. அவரது பேச்சும்‌ எழுத்துமான தொகுதிகளுக்கு 
ஏற்பட்ட கவனம்‌ அவரின்‌ ஆளுமை உருவாக்கம்‌ என்பதில்‌ காணப்படவில்லை. 


பாபா சாகேப்‌ வீட்டிற்கு சென்று துணை நின்ற நெருங்கிய உதவியாளர்களாக நானக்‌ 
சந்த்‌ ரட்டு, தேவி தயாள்‌, சங்கரானந்த்‌ சாஸ்திரி, பகவான்தாஸ்‌, நாம்தியோ நிம்கடே 
ஆஇியோரை குறிப்பிடலாம்‌. அவர்களைப்‌ போன்ற நெருங்கி நின்றவர்களின்‌ 
பஇவிலிருந்து ௪ல முக்கிய அம்சங்கள்‌ இங்கு இடம்பெற்றுள்ளன. 


பாபாசாகேப்‌ வைஸ்ராய்‌ கவுன்சிலில்‌ தொழிலாளர்‌ அமைச்சராக இருந்தபோது பூரி 
ஜகந்நாதர்‌ கோவிலில்‌ அவர்‌ அனுமதஇிக்கப்படவில்லை. கல்கத்தாவில்‌ விருந்துக்கு 
அமைக்கப்பட்ட வீட்டில்‌ வேலைக்காரர்களின்‌ புறக்கணிப்புக்கு உள்ளாக நேர்ந்தது. 
ஷஜெர்வாணி, குர்தா, லுங்கி உடைகள்‌ அணிவஇில்‌ ஆர்வமாக இருப்பார்‌ அம்பேத்கர்‌. 
மராத்தியர்‌ என்ற பெருமிதம்‌ அவரிடம்‌ பொங்கும்‌. புத்தகங்களுடன்‌ அவர்‌ வாழ்ந்து 
மறைந்தார்‌- போன்ற பல தகவல்களை அம்பேத்கருடன்‌ நின்ற தோழர்கள்‌ 
பஇவிட்டுள்ளனர்‌. 


தயா பவார்‌ மராத்தியில்‌ முதல்‌ தலித்‌ சுய வரலாற்றை எழுதியவர்‌. கவிஞர்‌. அவரின்‌ 
பஇவிலிருந்து சல செய்திகளைப்‌ பார்ப்போம்‌. 


டாக்டர்‌ அம்பேத்கர்‌ எரிமலையைப்‌ போல சமூகத்தை உலுக்கஇனார்‌. “மற்றவர்களின்‌ 
அரண்மனை மீது விருப்பம்‌ கொள்ளாதே. உனது குடில்களை கோட்டையாக்கு” என்பார்‌. 
இங்கு அரண்மனையை காங்கிரஸின்‌ குறியீடாகவும்‌ ரிபப்ளிகன்‌ கட்சியை குடிலாகவும்‌ 
உருவகப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. அவரை காண்பதற்காக ஏராள இளைஞர்கள்‌ பல 
மைல்கள்‌ நடந்தும்‌ மிதுவண்டியிலும்‌ வருவர்‌. நகர்புறங்களில்‌ நமது 'மஹர்‌: மக்களுக்கு 
நம்மால்‌ ஏதாவது செய்ய முடிகுறது. இராமப்புறங்களில்‌ கொடும்‌ அடக்குமுறைக்கு 
உள்ளாகும்‌ அவர்களின்‌ துயர்‌ துடைக்க என்ன செய்வது எனசொல்லும்‌ போதே 
அம்பேத்கர்‌ கண்களில்‌ நீர்‌ வழிவதை நாங்கள்‌ கண்டிருக்கிறோம்‌. 


டாக்டர்‌ அம்பேத்கர்‌ மறைவு என்ற செய்து வந்த போது கதவில்‌ சாய்ந்து கொண்டு விம்மி 
அழுதேன்‌. நான்‌ பணிபுரிந்த கால்நடை கல்லூரியில்‌ விடுப்பு கேட்கவேண்டும்‌. பணியில்‌ 
அமர்ந்து 3 மாதங்களே ஆஇியிருந்தன. அவரின்‌ பூதவுடல்‌ தில்லியிலிருந்து மும்பைக்கு 
எடுத்து செல்லப்பட்டது. 


டாக்டர்‌ அம்பேத்கர்‌ மறைவை சுட்டக்காட்டு நான்‌ விடுப்பு கோரியிருந்தேன்‌. எனது 
உயரதிகாரி கோபமுற்றார்‌. அவரோ பெரும்‌ தேசியதலைவர்‌. நீ அரசு ஊழியன்‌. 


11 


தனிப்பட்ட காரணங்களை தெரிவித்துவிட்டு விண்ணப்பம்‌ கொடு என்றார்‌. இருட்டு 
குகையிலிருந்த எங்களை மீட்ட எங்கள்‌ குடும்ப உறுப்பினர்‌ பாபாசாகேப்‌ என்று 
கூறிவிட்டு அனுமதிக்கு காத்திராமல்‌ அவரை காண சென்று விட்டேன்‌. 


திலகரை தவிர வேறு எந்த தலைவருக்கும்‌ இறுதி ஊர்வலத்தில்‌ இந்த அளவு மக்கள்‌ 
திரளவில்லை. ஆண்களும்‌ பெண்களும்‌ நெஞ்சிலே அமழுத்துக்‌ கொண்டு அழுவதை 
கண்டேன்‌. 


சாந்தாபாய்‌ இருஷ்ணாஜி காம்ப்ளே சோலப்பூரின்‌ முதல்‌ தலித்‌ ஆசிரியப்‌ பெண்மணி. 
பின்னர்‌ கல்வி அஇகாரி அளவிற்கு உயர்ந்தவர்‌. அவரும்‌ தன்வரலாறு ஒன்றை 
எழுதியிருக்கிறார்‌. சாந்தாபாய்‌ பதிவிலிருந்து ௪ல தகவல்களை காண்போம்‌.. 


பாபா சாகேப்‌ மூக்நாயக்‌ என்ற பத்திரிகையை ஆரம்பித்திருந்தார்‌. இயந்தேவ்‌ கோலப்‌ 
என்பார்‌ அப்பத்திரிகைக்குரிய நிதியை மோசடி செய்துவிட்டார்‌. டாக்டர்‌ அம்பேத்கருக்கு 
எதிராகவும்‌ சென்றார்‌. கோலப்‌ வீட்டருகில்‌ பாபாசாகேப்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ 
உரையாற்றும்போது கோலப்‌ கதவை சாத்திக்கொண்டு உள்ளிருந்தார்‌. கூட்ட முழுவில்‌ 
திர்மரே மாஸ்டரை அம்பேத்கார்‌ அழைத்தார்‌. மறுநாள்‌ காலை பார்க்க சென்றபோது 
மலம்‌ கழிக்க 'ஜக்கை' தூக்‌கிக்கொண்டு மிகச்‌ சாதாரணமாக வேட்டியை ஒரு கையால்‌ 
உயர்த்துப்பிடித்துக்கொண்டு அம்பேத்கர்‌ கண்ணில்பட்டதை பார்த்தோம்‌. அவரது 
எளிமையை எங்களால்‌ பலமுறை காணமுமூந்துள்ளது. 


கூட்டுகிற வேலைக்கு மகர்‌ பெண்‌ ஒருவரின்‌ விண்ணப்பத்தை பாபசாகேப்‌ 
காட்டுகிறார்‌. பிராம்மணர்கள்‌ வாழும்‌ தெருவைக்‌ கூட்ட எனக்கு வாய்ப்பு வேண்டும்‌. 
அங்கு ஏதாவது சாப்பிடக்‌கிடைக்கும்‌ என அதில்‌ எழுதப்பட்டருந்தது. அதைப்‌ படுத்து 
பாபாசாகேப்‌ நாம்‌ நம்முடைய மக்கள்‌ மேம்பாட்டிற்கு எவ்வளவு கடுமையாக 
போராடுகிறோம்‌. இது எதைக்காட்டுகிறது என தனது கவலையையும்‌ சினத்தையும்‌ 
வெளிப்படுத்தினார்‌. சாக்கடைக்‌ கூட சுத்தமாடவிடுமய்யா நாம்‌ எப்போது என்இற 
கோபம்‌ அவரிடம்‌ வெளிப்பட்டது (வள 21௫6 வரி! 1ருஜா௦வ6 6ப%்‌ ஈ௦௩ ௦ பா 500121/ 0926 41 காக) 


ஒருமுறை பாபாசாகேப்‌ அவர்களை வரவேற்கும்‌ முகத்தான்‌ பெண்கள்‌ ஆரத்தி 
விளக்குடன்‌ அணிஇரண்டு நின்றனர்‌. பெண்‌ குழந்தை ஒன்று அம்பேத்கார்‌ நீடூழி வாழ்க 
என முழக்கம்‌ எழுப்பியது. குழந்தையே நான்‌ ஏன்‌ நீடூழி வாழவேண்டும்‌. 
இண்டப்படாதவர்‌ என வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு என்னால்‌ முடிந்ததை 
செய்திருக்கிறேன்‌ அவ்வளவுதான்‌ என புகழ்பவர்களை நிதானப்படுத்தியதை 
பார்த்ததாக காம்ப்ளே பதிவு செல்கிறது. நன்கு கல்வி பயிலுங்கள்‌- செத்த மிருகங்களை 
இழுத்து வராதீர்கள்‌- உண்ணாதீர்கள்‌ என கூட்டத்தில்‌ அம்பேத்கர்‌ உரையாற்றினார்‌. 


பேபி கொண்டிபா காம்ப்ளே மகர்‌ இன மக்கள்‌ பற்றியும்‌ தன்‌ சுயவரலாற்றையும்‌ எழுதிய 
பெண்மணி. அவரது மராத்தி எழுத்துக்கள்‌ 76௨ 61/௦5 14/௨ 8௦6 என வந்துள்ளது. அவரின்‌ 
பஇவிலிருந்து... 


ஒருமுறை மகர்‌ மக்கள்‌ நிறைந்த ஜேஜூரி பகுதிக்கு அம்பேத்கர்‌ காரில்‌ வந்து 
இறங்கஒஇனார்‌. அவரது உடை கார்‌ ஆஒஇயவவற்றைப்பார்த்து 'அரே நம்மவர்‌ ஒருவர்‌' 


12 


இப்படியெல்லாம்‌ ஆஒஇ உயரமுடியுமா என பலர்‌ ஆச்சர்யத்துடன்‌ வியந்து பார்த்தனர்‌. 
அம்பேத்கர்‌ அங்கு உரையாற்றினார்‌. அவ்வுரையின்‌ சாரம்‌ இவ்வாறு அமைந்தது. 


"காலில்‌ செருப்புகூட இல்லாமல்‌ பல மைல்கள்‌ நடந்து தள்ளாத பெரியவர்களும்‌ கம்பு 
ஊன்றி வந்துள்ளதை பார்க்கிறேன்‌. உங்களது கடவுளோ பத்து உங்களை ஏன்‌ காப்பாற்ற 
தவறுஇன்றது. நல்ல உடையோ உணவோ கூட கிடைப்பதில்லை. ஏன்‌ இந்த நிலை. $ர்க்க 
தவறும்‌ கடவுளை நோக்க இன்னும்‌ ஏன்‌ ஒஓடிக்கொண்மருக்கிறீர்கள்‌. உங்கள்‌ நிலையை 
நீங்கள்‌ உணருங்கள்‌. 


உயர்தட்டார்‌ எனக்கூறிக்கொள்பவர்கள்‌ வீசும்‌ குப்பைகளை அசுத்தங்களை சுத்தம்‌ 
செய்இிறீர்கள்‌. செத்த மாட்டை இழுத்துச்‌ செல்கிறீர்கள்‌. ஏன்‌ இறைவன்‌ உங்களைப்‌ 
பார்த்து பாவப்பட்டு இரங்கவில்லை. மாற்றி யோடுக்கவேண்டிய நேரமிது. 
குழந்தைகளை கல்வி கற்கச்செய்து அதன்‌ விளைவுகளைப்‌ பாருங்கள்‌. மனிதர்களாஇய 
நாம்‌ அப்படி வாழ எல்லாத்‌ தகுதியும்‌ உடையவர்கள்‌ என்பதை பழுத்த உங்கள்‌ 
குழந்தைகள்‌ மற்றவருக்கு சொல்லித்தருவர்‌ ” 


வசந்த்‌ மூன்‌ தன்‌ அளவில்‌ நாடறியப்பட்டவர்‌. அம்பேத்கரின்‌ நூல்தொகைகளை 
தொகுத்தவர்‌. 1956 புத்தமத மாறும்‌ நிகழ்வில்‌ நாக்பூரில்‌ பங்கேற்றவர்‌. அம்பேத்கரின்‌ 
வாழ்க்கை வரலாறு எழுதியவர்‌. அவரின்‌ பதிவிலிருந்து ௪ல பகுதிகள்‌... 


எல்பின்ஸ்டன்‌ கல்லூரிக்கு ஜனவரி 3 1905ல்‌ பீமா அம்பேத்கர்‌ வந்து சேர்‌இறார்‌. 
ஷேக்ஸ்பியரின்‌ இங்‌ லியர்‌' போலவே 'ஓயிஸ்‌ கேர்ல்‌' என்பதை எழுதி அவர்‌ 
அரங்கேற்றினார்‌. விடியற்காலை 2 மணிக்கே எழுந்து பாடங்களை படிப்பார்‌. மாலையில்‌ 
இரிக்கெட்‌ விளையாடுவார்‌. பல மாணவர்கள்‌ பணக்கார குடும்பம்‌ சார்ந்தவர்கள்‌. 
பீமாவோ குடும்ப நகைகளை அடமானம்‌ வைத்து கற்க அனுப்பப்பட்டவர்‌. 


பீமா ஆங்கிலம்‌ மற்றும்‌ பெர்டுயனில்‌ தேர்ச்சியுடன்‌ இருந்தார்‌. கணிதத்தில்‌ பலவீனம்‌ 
இருந்தது. பேராசிரியர்‌ இரானி, முல்லர்‌ ஆகியோர்‌ அன்புடன்‌ இருந்தனர்‌. முல்லர்‌ 
பீமாவிற்கு சட்டைகளைக்கூட தருவார்‌. தேர்வில்‌ 884க்கு பீமா 282 வாங்இயிருந்தார்‌. 1910ல்‌ 
அவர்‌ மஇுப்பெண்‌ ஆங்ஒஇலப்பாடத்தில்‌ 200க்்‌கு 69, மராத்தியில்‌ 52, கணிதத்தில்‌ 60, 
பொருளாதாரத்தில்‌ 42 என்பதாக இருந்தது. அவர்‌ 1912ல்‌ பட்டப்படிப்பை முடிக்கும்போது 
750க்கு 282 வாங்‌இயிருந்தார்‌. 


அமெரிக்காவில்‌ தங்‌இயிருந்த அம்பேத்கர்‌ 1916ல்‌ பெரோஷா மேத்தா மறைவையும்‌ 
அவருக்கு லை வைக்கும்‌ செய்தியையும்‌ அறிந்தார்‌. உடன்‌ பம்பாய்‌ இரானிக்களுக்கு 
கடிதம்‌ எழுதினார்‌. லைக்கு பதிலாக நினைவ நூலகம்‌ வைத்தால்‌ பயனளிக்குமே 
என்றார்‌. சமூகம்‌ பயன்படுத்திக்கொண்டு வளர நூலகம்‌ உதவிபுரியும்‌ எனக்‌ 
குறிப்பிட்டிருந்தார்‌. 

அம்பேத்கர்‌ பேராசிரியராக இருந்தபோது கல்லூரியில்‌ மாணவர்‌ விடைத்தாள்கள்‌ 
இருத்தம்‌ பற்றிய விவாதத்தை ராமச்சந்திர பனவுதா தொடங்கினார்‌. மிகப்பொறுப்புடன்‌ 
பாபாசாகேப்‌ அதற்கு பதில்‌ தந்தார்‌. நான்‌ 50 சதம்‌ உள்ளடக்கத்துற்கும்‌ மீது 5௦ சதம்‌ 
வெளிப்படுத்தும்‌ முறைக்கும்‌ என வைத்துக்கொள்வேன்‌. தகுதியான மாணவர்களுக்கு 60 
சதத்திற்கு மேல்‌ கொடுத்துவிடுவேன்‌. ஒருமுறை 150க்கு 144 கூட நான்‌ கொடுக்கும்‌ அளவு 


13 


நேர்த்தியாக விடை இருந்தது. இதைப்பார்த்த மூத்த கண்காணிப்பாளர்‌ வேறு சிலரிடமும்‌ 
அப்பேப்பரை தந்தார்‌. ௪லர்‌ கூடுதலாகவும்‌, லர்‌ குறைவாகவும்‌ மஇப்பிட்டிருந்தனர்‌. 
இறுதியில்‌ நான்‌ மதிப்பிட்ட 144 என்பதே ஏற்கப்பட்டது என அம்பேத்கர்‌ தெரிவித்தார்‌. 
தாழ்த்தப்பட்ட மாணவர்‌ என்பதால்‌ நான்‌ மார்க்கில்‌ உதவிசெய்வேன்‌ என வந்தால்‌ 
அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும்‌ என்கிற செய்துதனையும்‌ அம்பேத்கர்‌ குறிப்பிட்டார்‌. 


வறுமையிலும்‌ செம்மை என்பதை சொல்லும்‌ பஇுவும்‌ இருக்கறது. அம்பேத்கருக்கு 
அவரது 17ஆம்‌ வயதில்‌ 1908ல்‌ இருமணம்‌ நடந்தது. அவர்‌ இங்கிலாந்து செல்ல 
நேர்ந்தபோது, இருக்கின்ற பணத்தை துணைவியார்‌ ரமாபாய்‌ அவர்களிடம்‌ கொடுத்து 
சென்றார்‌. பணம்‌ இீர்ந்த நிலையில்‌ ரமாபாய்‌ சகோதரர்‌ சங்கரராவ்‌, சகோதரி 
கெளரிபாய்‌ இனக்கூலிக்கு சென்று எட்டணா சம்பாதித்து வந்து குடும்பம்‌ 
நடக்கவேண்டியிருந்தது. 


குடும்ப சூழலை விளக்கி லண்டனில்‌ இருந்த அம்பேத்கருக்கு துணைவியார்‌ கடிதம்‌ 
எழுதினார்‌. நானும்‌ உணவின்றி படுக்கச்செல்லும்‌ சூழலில்தான்‌ இருக்‌இறேன்‌. 
இருப்பதில்‌ கொஞ்சம்‌ அனுப்புகிறேன்‌. உன்னிடம்‌ இருக்கும்‌ நகையை விற்றுக்கொள்‌, 
நான்‌ திரும்பி வந்தவுடன்‌ வாங்இத்‌ தருகிறேன்‌ என அம்பேத்கர்‌ பதில்‌ எழுதுகஇறார்‌. அதே 
நேரத்தில்‌ மகன்‌ யஷ்வந்த்‌ படிப்பை பார்த்துக்கொள்‌ எனவும்‌ தெரிவிக்கிறார்‌. ௪ல சமூகத்‌ 
தொண்டர்கள்‌ செய்ய வந்த உதவியை சுயமரியாதை காரணமாக ரமாபாய்‌ 
மறுத்துவிட்டார்‌ எனவும்‌ நாம்‌ அறியமுடிஒறது. 


1926ல்‌ பிராம்மணரல்லாத பாக்தே, ஜாவல்கர்‌ போன்றவர்கள்‌ தஇலகரை தாக்க 
எழுதியதாக பிராம்மணர்‌ இலர்‌ வழக்கு தொடுத்தனர்‌. அம்பேத்கர்‌ பிராம்மணர்‌ 
அல்லாதவர்‌ பக்கம்‌ நின்று அவர்களை பாதுகாத்தார்‌. 1933ல்‌ எம்‌ என்‌ ராய்‌ தன்னை 
மறைத்துக்கொண்டு மகமது என்ற பெயரில்‌ இயங்‌்இக்கொண்டிருந்தார்‌. அம்பேத்கர்‌ 
அவர்களையும்‌ ராய்‌ அதே பெயரில்‌ சந்துத்தார்‌. சந்தப்பு முடிந்தவுடன்‌ இவர்‌ பெங்காலி 
இந்துவாகவே இருக்கமுடியும்‌, இஸ்லாமியராக இருக்கமுடியாது என்பதை 
கண்டுகொண்டு பிரதான்‌ என உடன்‌ இருந்தவரிடம்‌ தெரிவித்தார்‌. அதே ஆண்டில்தான்‌ 
அவர்‌ ஹீரோ வழிபாடுகளை விட்டொழிப்போம்‌ என்குற விழிப்புணர்வை 
தந்துகொண்டிருந்தார்‌. 


பாலியல்‌ பிரச்சனைகளை கற்பிப்பது என்கிற வகையில்‌ ஆர்‌ ட கார்வே 
'சமஜ்ஸ்வஸ்தயா' என்கிற இதழை நடத்தி வந்தார்‌. அவர்‌ ஆபாசமாக எழுதிவிட்டார்‌ என 
வழக்கு ஒன்று வந்தது. அம்பேத்கர்‌ வழக்காடி அவரின்‌ பாலியல்‌ கல்விக்கு ஆதரவாக 
நின்று அவரை பாதுகாத்தார்‌. அதே போல்‌ 1938 டிசம்பரில்‌ பம்பாய்‌ சட்டமன்றத்தில்‌ 
குடும்பக்‌ கட்டுபாடு பில்‌ ஒன்றை பி. ஜே .ரோஹம்‌ மூலம்‌ அம்பேத்கர்‌ கொணர 
முயற்சித்தார்‌. பில்‌ தோற்றது. ஆனாலும்‌ பிள்ளைப்பேறு கட்டுப்பாடு என்பதை புனிதம்‌ 
என்பதற்கெல்லாம்‌ அப்பாற்பட்டு சமூக பிரச்னை என்டுற விவாதம்‌ எழுந்திட 
காரணமானார்‌ பாபாசாகேப்‌. 


ரமாபாய்‌ அவர்கள்‌ 1935 மே 26 அன்று காலமானார்‌. இளம்‌ வயஇலேயே சுமைகளையும்‌ 
பொறுப்புகளையும்‌ தாங்கி தஇறம்பட குடும்ப பணிகளை செய்தவர்‌ ரமாபாய்‌. இயாக 
சத்தம்‌ கொண்டவராக விளங்கியவர்‌. வருகன்றவர்களை உபசரிப்பது, இனம்‌ 12 தலித்‌ 


14 


குழந்தைகளுக்கு உணவு ஏற்பாடு செய்வது போன்றவற்றை மனம்‌ உவந்து செய்தவர்‌. 
வெளியே சல இரிமினல்‌ பேர்வழிகளின்‌ தாக்குதல்களை சமாளித்தவர்‌. 


நான்‌ இந்துவாக பிறந்திருக்கலாம்‌, ஆனால்‌ அப்படி சாகப்போவதில்லை என 
அம்பேத்கார்‌ அக்‌ 13, 1935ல்‌ பஒிரங்கமாக அறிவித்தார்‌. தலித்கள்‌ முஸ்லீம்களாக மதம்‌ 
மாறினால்‌ 5 கோடிவரை செலவழிக்க தயார்‌ என்று ஹைதாராபாத்‌ நிஜாம்‌ 
சொல்லியிருந்தார்‌. பிஷப்கள்‌ அம்பேத்கருடன்‌ தொடர்புகொண்டனர்‌. காந்‌ இயடிகள்‌ 
குறித்து எழுதிய ஸ்டான்லி ஜோன்ஸ்‌ கூட அம்பேத்கரை சந்இத்தார்‌. இறிஸ்துவர்கள்‌ 
சாதிமுறையை ஓழித்துவிடவில்லையே என அம்பேத்கர்‌ பதில்சொல்லி அனுப்பிவிட்டார்‌. 
அம்பேத்கரின்‌ வெளியிடப்படாத கட்டுரையான “0/8ா/210த 166 பா$௦ப்80166 810 00ஈ010௦ஈ ௦7 
ஙா என்ற கட்டுரையில்‌ அம்பேத்கர்‌ இதனை விளக்இயிருந்ததாக வசந்த்‌ மூன்‌ 
சொல்கிறார்‌. 


பொற்கோயில்‌ பொறுப்பாளர்களும்‌ அம்பேத்கரை தொடர்புகொண்டனர்‌. என்‌ 
கவனத்தில்‌ €க்‌ஒயர்‌ மதம்‌ இருக்கிறது என அம்பேத்கர்‌ பதில்‌ தந்தார்‌. அவர்‌ €க்ஒயர்‌ 
மாநாடு ஒன்றிலும்‌ பங்கேற்றார்‌. ஜூன்‌ 10, 1936ல்‌ லோன்‌ புத்த துறவி லோக்நாத்‌ 
புத்தமதத்தில்‌ இணையுமாறு வேண்டுகோள்‌ கொடுக்கிறார்‌. அப்போதே அம்பேத்கர்‌ 
தனது வேண்டுகோளை ஏற்றிருந்தால்‌ பர்மா வெளியேறி இருக்காது என்கற கருத்து 
லோக்நாத்‌ அவர்களுக்கு இருந்தது. 


சுத்திகரண்‌ இயக்க ஆதரவாளர்‌ விநாயக்‌ மகராஜ்‌ மசுரேக்கருடன்‌ அம்பேத்கர்‌ நடத்திய 
விவாதத்தில்‌ மதம்‌ மாறாமல்‌ இருக்க வேண்டுமெனில்‌ சல நிபந்தனைகளை பரி€ீலித்து 
முடவெடுக்கவேண்டும்‌ என்றார்‌. இந்து மகாசபா இரு தீர்மானங்களை 
நிறைவேற்றவேண்டும்‌. பிறப்பின்‌ அடிப்படையில்‌ சாது கூடாது, ஓரே வர்ணம்தான்‌ 
என்பனவே அவை. அப்போது அம்பேத்கரை எதிர்த்து இந்துமதத்தை உயர்த்துப்பிடித்து 
வந்தவர்‌ கே கே சாகத்‌. அவரும்‌ தலித்‌ பகுதியிலிருந்தே வந்தவர்‌. அவரை 
சங்கராச்சாரியாராக அமர்த்துவதை ஏற்பீர்களா என்பதும்‌ அம்பேத்கரின்‌ மற்றொரு 
கேள்வி. என்ன விடை இடைத்திருக்கும்‌ என்பதை அனைவரும்‌ 
ஊ௫டத்துக்கொள்ளமுடியும்‌. அப்படிச்செய்தால்‌ மதமாற்றம்‌ செய்யவேண்டுமா எனக்கூட 
யோ௫க்கலாம்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. 


ஜூன்‌ 5 1952ல்‌ அமெரிக்கா கொலம்பியா பல்கலைக்கழகம்‌ டாக்டர்‌ பட்டம்‌ கொடுக்க 
அம்பேத்கரை அழைத்து இருந்தது. முன்னதாக பம்பாய்‌ இரிக்கெட்‌ மைதானத்தில்‌ 
அம்பேத்கர்‌ கெளரவிப்பு விருந்து நடந்தது. அமெரிக்கா சென்று தேசத்திற்கு எதிரான 
கருத்துக்களை பே௫ிவிடுவேன்‌ என எவரும்‌ அஞ்சவேண்டாம்‌. வட்டமேஜையில்கூட எனது 
தேசபக்தி காந்தியை விஞ்ச 20௦0 மைல்‌ முன்னதாகவே இருந்தது என்றார்‌ அம்பேத்கர்‌. 


நாக்பூர்‌ நகருக்கு 1953ல்‌ அம்பேத்கார்‌ வருகைப்புரிந்து மெளண்ட்‌ ஹோட்டலில்‌ 
துணவியாருடன்‌ தங்கியிருந்தார்‌. வசந்த்மூன்‌ போன்ற இளைஞர்கள்‌ தாங்கள்‌ நடத்திய 
பத்திரிகையை காட்டினர்‌. முதலில்‌ 'புத்திசம்‌' ஏற்றவர்கள்‌ பிராம்மணர்கள்‌- பின்னால்‌ 
அதை அவர்கள்‌ ௦! செய்துவிட்டனர்‌ என விவாதம்‌ சென்றது. 


புத்தமதத்திற்கு மாறினால்‌ நமது இராம மக்கள்‌ காலம்காலமாக செய்துவரும்‌ 
சடங்குகளில்‌ , தஇருமணமுறைகளிலும்‌ மாற்றம்‌ வேண்டுமா என அம்பேத்கர்‌ 


15 


அவர்களிடம்‌ கேட்டபோது, ஓல அவசியமான சடங்குகள்‌ தொடரவேண்டியிருக்கலாம்‌. 
மறுபிறப்பை எப்படி சொல்வது என மூன்‌ கேட்க, தான்‌ அணையாமல்‌ மெழுகுவர்த்தி 
மற்ற மெழுகுவர்த்தியை ஏற்ற உதவுவது போல புரிந்துகொள்ளலாம்‌ என்றார்‌ 
அம்பேத்கர்‌. உட்சாது பிரச்சனைகள்‌ இல்லாமல்‌ இயக்கம்‌ கட்ட முயற்௪ிக்கவேண்டும்‌ 
என அம்பேத்கர்‌ அறிவுறுத்தினார்‌. 


பகவான்‌ தாஸ்‌ பாபசாகேப்‌ அம்பேத்கரிடம்‌ ஆய்வு உதவியாளராக சேர்ந்தவர்‌. 
இரண்டாம்‌ உலகப்போர்‌ காலத்தில்‌ ஏர்போர்ஸ்‌ ராணுவ சேவையில்‌ ரடார்‌ இயக்கப்‌ 
பணியாற்றியவர்‌, அவரின்‌ பதிவை பார்ப்போம்‌. 


அம்பேத்கர்‌ வீட்டில்‌ இருந்தால்‌ அதிகநேரம்‌ நூலகத்தில்‌ செலவழிப்பார்‌. 
வந்திருந்தவர்களுடன்‌ விவாஇுத்து முடுத்துவிட்டால்‌ படிப்பில்‌ கவனம்‌ செலுத்த 
துவங்‌இவிடுவார்‌. ௪ல புத்தகங்களை கையில்‌ அடுக்‌ஒக்கொண்டு வராந்தாவில்‌ 
வந்தமர்ந்து படிப்பார்‌. ஒருமுறை சார்லஸ்‌ டார்வினை பமடுத்துக்கொண்டருந்தபோது 
வலிமையானது மட்டும்‌ பிழைக்கும்‌ என்பதை ஏற்கமுடியவில்லை என்றார்‌. பகவான்‌ 
தாஸ்‌ :அதற்காக டார்வின்‌ எழுதவில்லையே! என சொன்னபோது கேட்டுவிட்டு 
அமைதியானார்‌. என்ன :1/& காஈ£௦௦௦௦ஐ: முழுத்துவிட்டாயா எனக்கேட்டார்‌. என்னிடம்‌ கூட 
ஏராள மடுஇரி பட்டங்கள்‌ இருக்கிறது. அறிவை பயன்படுத்தாவிட்டால்‌ பட்டங்களால்‌ 
என்ன பயன்‌ என்றார்‌. 


துப்புரவு பணியாளர்கள்‌ என்ற பகுஇயினர்‌ பற்றிய உரையாடல்‌ வந்தபோது முஸ்லீம்கள்‌ 
வந்தபின்னர்‌ ஏற்படுத்தப்பட்ட பகுதி என அம்பேத்கர்‌ தன்‌ கருத்தை வெளிப்படுத்தினார்‌. 
புத்த பிரதிகளில்‌ குறிப்பு இருக்கிறது, ஹீவான்‌ சுவாங்‌ பேசுகிறாரே என பகவன்‌ தாஸ்‌ 
குறிப்பிட்டார்‌. அப்படியா நான்‌ பார்க்கவேண்டுமே என அம்பேத்கர்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌. 
கழிப்பறைகள்‌ சுத்தம்‌ பற்றிய குறிப்புகளையும்‌, பாஹியான்‌ சண்டாளர்‌ என 
பயன்படுத்தியுள்ளதையும்‌ பகவன்‌ தாஸ்‌ எடுத்துக்காட்டினார்‌. அருமை , பாராட்டுகள்‌ 
என்றார்‌ அம்பேத்கர்‌. இது பற்றி புத்தகம்‌ எழுதுங்கள்‌, நானே முகவுரை எழுதி தருகிறேன்‌ 
என உற்சாகப்படுத்தினார்‌. 


முல்க்ராஜ்‌ ஆனந்த்‌ ஆங்கில நாவலா௫ரியர்‌, எழுத்தாளர்‌. அவரின்‌ புகழ்வாய்ந்த முதல்‌ 
நாவல்‌ யாு௦பளாகம்‌6  . பாபாசாகேப்‌ அவர்களுடன்‌ மே 1950ல்‌ முல்க்ராஜ்‌ நடத்திய 
உரையாடலில்‌ அம்பேத்கர்‌ முன்வைத்த கருத்துக்களின்‌ சுருக்கம்‌ ஒழே 
சொல்லப்படுஇறது. 


நமஸ்கார்‌ என்பதை விடுத்து புத்த வணக்கமான 'ஓம்‌ மணி பத்மாய' எனப்படும்‌ 
விழிப்படைவோம்‌ என்கிற விளித்தலையே அம்பேத்கர்‌ செய்தார்‌. நமஸ்கார்‌ என்பது 
ஒழ்ப்படிதல்‌ நிலையையே உணர்த்துகிறது என்றார்‌. நமது அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ 
மதசார்பற்ற செக்யூலர்‌ சோசலிஸ்ட்‌ ஜனநாயக இலட்சியத்தை முன்மொழிஇுறது. நிலம்‌ 
அரூ9ற்கு சொந்தம்‌ என்றாகி பயன்படுத்தும்‌ உரிமை மட்டும்‌ இருந்தால்‌ அங்கு சுரண்டல்‌ 
நிலவாது. பல தாழ்த்தப்பட்ட குடும்பங்களுக்கு குத்தகை உரிமைக்கூட இல்லாத 
நிலைதான்‌ இருக்கறது. 


வேலையை அடிப்படை உரிமையாக்க முடியாதா எனக்கேட்டதற்கு நான்‌ அரசியல்‌ சட்ட 
உருவாக்க உறுப்பினர்களில்‌ ஒருவன்‌ என்கற '“லியிட்டேஷன்‌' இருக்கிறது என்றார்‌. 


16 


அப்போது நீங்கள்‌ சங்கங்கள்‌ மத்தியில்‌ இருந்த ஆடுதானா என்ற பதில்‌ கேள்வி 
வந்தபோது, நான்‌ கர்ஜித்துதான்‌ வருகிறேன்‌ என பொறுமையாக பதிலைத்‌ தந்தார்‌. 
மகாத்மா காந்தி பற்றி உரையாடல்‌ திரும்பியபோது, அவர்‌ அரிஜனங்களுக்காக 
நிற்கிறார்‌ என எடுத்துக்கொண்டாலும்‌ வர்ணாஸ்ரம தர்மம்‌ என்றே பேசிவருஒறார்‌ 
என்றார்‌ அம்பேத்கர்‌. ஹரி என விளித்தால்‌ அது புகழ்‌, பாராட்டு என 
நினைத்துக்கொள்ஒிறார்‌. நிலைமைகள்‌ மாறவில்லையே என்றார்‌ அம்பேத்கர்‌. 


ப ௩ ராவ்‌ மகாத்மா காந்இயின்‌ நூல்தொகுப்பிற்கு துணையாக நின்றவர்‌. அவர்‌ 
அம்பேத்கரின்‌ புத்தக பஇப்பிற்கும்‌ பணியாற்றியவர்‌. தாக்கர்‌ அண்ட்‌ கோ புகழ்வாய்ந்த 
புத்தக நிறுவனம்‌. காந்திஜி மீது பற்றுக்கொண்ட ராவ்‌ அதில்‌ பணியாற்றிக்‌ 
கொண்மடருந்தபோது அம்பேத்கர்‌ அவர்களை அழுக்கம சந்திக்கவும்‌ உரையாடவும்‌ 
வாய்ப்பு பெற்றார்‌. ராவ்‌ அவர்களின்‌ பஇவிலிருந்து .. 


தாக்கர்‌ அண்ட்‌ கோ நிறுவனத்துற்கு தன்‌ புத்தகங்களை பதஇுப்பிக்கவும்‌, பல புதிய 
வெளியீடுகளை பெறவும்‌ அம்பேத்கர்‌ வருவார்‌. 7௦பத(5 ௦ 2௮/4 போதுதான்‌ ராவ்‌ 
அம்பேத்கருடன்‌ நெருங்க வாய்ப்பு கட்டியது. பஇப்பாளர்‌ உரையில்‌ கூடுதலாக ஏதும்‌ 
சொல்லிவிடக்கூடாது, வாசகர்கள்‌ புரிந்து கொண்டாடவேண்டும்‌ என்பது ராவின்‌ 
நிலைப்பாடு. அம்பேத்கர்‌ விஷயத்தில்‌ இப்படி கறார்‌ தன்மை தேவையா என நிறுவன 
பொறுப்பாளர்கள்‌ தயங்கினர்‌. 


பஇப்பாளர்‌ குறிப்பை அம்பேத்கர்‌ பார்த்தார்‌. ராவ்‌ எழுதியதா என வினவினார்‌. ராவ்‌ 
அவர்களை பாபாசாகேப்‌ தன்‌ கண்ணாடியை இறக்‌்இவிட்டுக்கொண்டு ஏற இறங்க 
பார்த்தார்‌. ராவ்‌ தன்னிலை விளக்கம்‌ அளித்தார்‌. நிறுவனம்‌ என்ற வகையில்‌ தனது 
பிராண்ட்களின்‌ பெருமிதம்‌ வெளியிலிருந்து வரவேண்டும்‌ என நீங்கள்‌ சொல்வதும்‌ 
சரிதான்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. 


அடுத்த புத்தகம்‌ 'காந்தயும்‌ காங்‌இரசும்‌ என்ன செய்துவிட்டார்கள்‌” 1945 ஜூலையில்‌ 
தயாரானது. ராவ்‌ தனக்கு அப்புத்தகத்தில்‌ பல விஷயங்கள்‌ உவப்பாக இல்லை என்றார்‌. 
அப்புத்தக வேலையில்‌ ஈடுபட்டிருந்தபோது, என்மீது பெரும்‌ விமர்சனம்‌ வரலாம்‌ என 
அம்பேத்கர்‌ கூறினார்‌... நான்‌ தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும்‌, வெளிநாட்டினர்‌ 
பார்வைக்காகவும்தான்‌ இப்புத்தகத்தை எழுதியிருக்கிறேன்‌ என்றார்‌. ராஜாஜியின்‌ 
மறுப்பு புத்தகம்‌ வந்ததையும்‌ ராவ்‌ பஇவு செய்றார்‌. 


தாக்கர்‌ நிறுவனத்தில்‌ பார்வைக்கு வைக்கப்பட்ட புத்தக அலமாரியில்‌ மகாத்மா பற்றிய 
புத்தகமும்‌ இருந்தது. அதைப்பார்வையிட்டுக்கொண்டே வந்த பாபாசாகேப்‌ அந்த இழவர்‌ 
பற்றி இன்னும்‌ எவ்வளவு புத்தகங்கள்‌ எழுதுவார்கள்‌ என வினவினார்‌. அவர்‌ 
படியேறிவந்த இரைப்புடன்‌ இருந்தார்‌. அப்போது ராவ்‌ டாக்டரிடம்‌ இன்னும்‌ ஒரு புத்தகம்‌ 
கூட தேவைப்படலாம்‌, அதை டாக்டரே எழுதலாம்‌ என்றார்‌. யார்‌ படிப்பார்கள்‌ என 
அம்பேத்கர்‌ வினவினார்‌. கண்டிப்பாக பஇப்பாளர்‌ என்ற வகையில்‌ நாங்கள்‌ படிப்போமே 
என்றார்‌ ராவ்‌. இருவரும்‌ சிரித்து ம௫ழ்ந்தனர்‌. 


ராவ்‌ அவர்களிடம்‌ வேறொருமுறை அம்பேத்கர்‌ கேள்வி உன்றை எழுப்பினார்‌. காந்திஜி 
என்ன மகாத்மாவா என்பதுதான்‌ அக்கேள்வி. அப்படித்தான்‌ எல்லோரும்‌ சொல்கிறார்கள்‌ 
என்றார்‌ ராவ்‌. ராவ்‌ எழுதிய கட்டுரைகள்‌ குறித்துதான்‌ அம்பேத்கர்‌ உரையாடலை 


17 


துவங்கினார்‌ என ராவ்‌ புரிந்துகொண்டு, நான்‌ மிகச்‌ சிறிய மனிதன்‌ என்றார்‌. பெரிய 
மனிதர்கள்‌ அவரை மகாத்மா என்றே சொல்ூகறார்கள்‌ என்றார்‌. யார்‌ அந்த பெரிய 
மனிதர்கள்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. டாக்டர்‌ ராதாகிருஷ்ணன்‌ தொகுப்பை தாங்கள்‌ 
பார்த்திருப்பீர்கள்‌ என நம்புகிறேன்‌ என்றார்‌ ராவ்‌. 


என்னைப்பொறுத்தவரை காந்தி அவர்கள்‌ 'ஹம்பக்‌' என ஒளிவு மறைவு ஏதுமின்றி 
அம்பேத்கர்‌ பதில்‌ தந்தார்‌. ராவ்‌ அவர்கள்‌ ஒருவகையில்‌ நாம்‌ எல்லோருமே ஹம்பக்‌ தான்‌ 
என விவாதத்தை நீட்டினார்‌. அம்பேத்கர்‌ சிரித்துக்கொண்டே அருகில்‌ இருந்த நிறுவன 
பொறுப்பாளர்களிடம்‌ ராவ்‌ நம்‌ எல்லோரையும்‌ ஹம்பக்‌ என்கிறார்‌ என்றார்‌. மிக 
முக்கியமான விவாதங்களில்‌ கூட தன்‌ கருத்துக்களை வெளிப்படையாக, அதே நேரத்தில்‌ 
தனிப்பட்ட உறவுகளில்‌ கவனத்துடன்‌ அம்பேத்கர்‌ வெளிப்படுத்தியதை நம்மால்‌ 
அறியமுடிகிறது. அம்பேத்கர்‌ மனஇன்‌ ஆழத்தில்‌ காந்‌இஜி குறித்து மரியாதை இருந்ததை 
தான்‌ உணர்ந்ததாகவும்‌ ராவ்‌ பதிவு செல்‌இறது. 


புத்தரும்‌ தம்மமும்‌' கொணரும்போது பாபாசாகேப்‌ பெரும்‌ உழைப்பை 
நல்‌கிகொண்டிருந்தார்‌. நாள்தோறும்‌ வந்து ஆர்வம்‌ மேலிட புத்தக வளர்ச்சியை 
பார்வையிடுவார்‌. புத்தகம்‌ எழுஇயதால்‌ வரும்‌ பணம்‌ எதையும்‌ பெறாமல்‌, மீண்டும்‌ 
புத்தகங்களையே வாங்‌இக்கொண்டு போய்விடுவார்‌. வாங்கும்‌ புத்தகங்களைப்‌ படிக்க 
எப்படி முடிஒறது எனக்கேட்டபோது அவர்‌ விளக்கம்‌ அளித்தார்‌. சல புத்தகங்கள்தான்‌ 
ஆழமாக படிப்பதற்கு உகந்தவை. சிலவற்றில்‌ நமக்கு தேவையானதை மட்டும்‌ 
படித்துக்கொண்டால்‌ போதும்‌. படிப்பதில்‌ 015௦ ன௱ார்‌ ட்‌ 0ல்‌ ? பழக்கம்‌ 
வேண்டுமென்பதை அவர்‌ கற்றுக்கொடுத்தார்‌. 


தெலால்‌ என்ற புகழ்வாய்ந்த கல்வியாளர்‌ மறைவிற்குப்பின்னர்‌ அவரது நூலகத்தின்‌ 
அரிய புத்தகங்களை யாரிடம்‌ கொடுப்பது என்டுற கேள்வி வந்தபோது, 
அக்குடும்பத்தாரிடம்‌ அம்பேத்கர்‌ பெயர்‌ நினைவூட்டப்பட்டது. அம்பேத்கரிடம்‌ விலைக்கு 
எடுத்துக்கொள்ளமுடியுமா எனக்கேட்டனர்‌. என்ன விலை என்றார்‌ அம்பேத்கர்‌. அவர்கள்‌ 
சொன்ன விலையைக்கேட்டு நான்‌ என்ன மில்லியனரா, என்று சொல்லி அவர்‌ ஒருவிலை 
நிர்ணயித்தார்‌. ட்ரக்‌ லோடு நிறைய புத்தகங்களை இத்தார்த்‌ கல்லூரிக்கு வாங்க 
அனுப்பினார்‌ பாபாசாகேப்‌. 


வின்சென்ட்‌ ஷீன்‌ அமெரிக்க பத்திரிகையாளர்‌. காந்‌இஜி, நேரு குறித்து புத்தகங்கள்‌ 
எழுஇயவர்‌. அவர்‌ 1950ல்‌ புத்தமதம்‌ குறித்து கூடுதலாக அறிய அம்பேத்கருடன்‌ உரையாட 
வந்தார்‌. ஷீனின்‌ இந்திய காதல்‌ குறித்து அம்பேத்கர்‌ அவரிடம்‌ கேலி பேசுவார்‌. எங்கள்‌ 
பிராம்மண அரசாங்கம்‌ பற்றி புகழ்ந்து பேசும்‌ நீங்கள்‌, அவர்களை அமெரிக்காவிற்கு 
அழைத்து போய்‌ பாருங்களேன்‌ என்றார்‌. ஷீன்‌ எங்கள்‌ நாட்டிலும்‌ பிராம்மணர்கள்‌ போல்‌ 
உள்ளவர்‌ இருக்கின்றனர்‌ என பஇலை தந்தார்‌. அதேபோல்‌ காந்திஜி பற்றி 
உரையாடும்போதும்‌, அவரின்‌ பெருமையைக்கொண்டாடும்‌ நீங்கள்‌ அவரை 
அமெரிக்காவிற்கு அழைத்துப்போய்‌ பராமரித்திருக்கலாம்‌ என நகைச்சுவையாக 
சொல்வார்‌. அம்பேத்கர்‌ மறைந்தபோது , இவ்வளவு அறிவுத்திறன்‌, கூர்மைகொண்ட 
இந்தியர்‌ இனி யார்‌ என ஷீன்‌ எழுதினார்‌. 


18 


பேராசிரியர்‌ ஷெலிகர்‌ பம்பாயில்‌ வழக்கறிஞராக இருந்தவர்‌. அவர்‌ ஒரு நிகழ்வை 
விவரிக்கிறார்‌. மாதுங்கா பள்ளிக்கூடம்‌ ஒன்றிற்கு பாபாசாகேப்‌ வர இசைவு 
தெரிவித்திருந்தார்‌. கோட்‌ சூட்டுடன்‌ அவர்‌ வருவார்‌ என பொறுப்பாளர்கள்‌ 
காத்திருந்தனர்‌. அவர்‌ லுங்கி, மேல்‌ பைஜாமா சட்டையுடன்‌ வந்தார்‌. அங்இருந்த 
தாழ்த்தப்பட்ட மாணவர்களில்‌ நிலைமைகள்‌ குறித்து கேட்டறிந்தார்‌. இந்த 
குழந்தைகளை பிச்சைக்காரர்கள்‌ போல்‌ நடத்தக்கூடாது. தன்மானமிக்க இந்தியர்களாக 
வளர்க்கவேண்டும்‌. அதற்குரிய சூழல்தான்‌ பள்ளிகளில்‌ நிலவவேண்டும்‌ என்றார்‌. 


தான்‌ மிகப்பெரிய பொறுப்பில்‌ இருப்பவர்‌ என்கிற எண்ணம்‌ ஏதுமின்றி பல நேரங்களில்‌ 
கைநிறைய புத்தகங்களை அடுக்கிக்கொண்டு டிராம்‌ வண்டியிலிருந்து அவர்‌ 
இறங்ஒப்போவதை பலர்‌ பார்த்திருக்கக்கூடும்‌ என ஷெலிகர்‌ பஇவு செல்‌ஒறது. 


ஜோஇூந்தர்‌ நாத்‌ மண்டல்‌ 'செட்யூல்ட்‌ பெடெரேஷனில்‌' பாபாசாகேப்‌ உடன்‌ 
செயல்பட்டவர்‌. பாடஇஸ்தானில்‌ சட்ட அமைச்சராக இருந்தவர்‌. அவர்‌ பாபாசாகேப்‌ 
குறித்த சல அனுபவங்களை சொல்லியிருக்கிறார்‌. அரசியல்‌ அசெம்பிளிக்கு நுழைந்திட 
அய்ரோப்பிய உறுப்பினர்களின்‌ உதவி கேட்டு கல்கத்தா வந்த அம்பேத்கருக்கு 
ஏமாற்றம்‌ மிஞ்சியது. சோர்வுற்ற பாபசாகேப்‌ தன்‌ முயற்சியை கைவிடப்போவதாக 
அறிவித்தார்‌. காங்கிரசின்‌ எதிர்ப்பையும்‌ மீறி நாங்கள்‌ அவரை தேர்ந்தெடுக்க வைக்க 
அனைத்து முயற்‌ களையும்‌ மேற்கொண்டோம்‌ என்பது அதுல்‌ முக்‌கஒய பஇவு. 


மீனாம்பாள்‌ சிவராஜ்‌ அம்பேத்கர்‌ இயக்க முக்கிய பெண்‌ தலைவர்‌. 50: பெண்களின்‌ 
முதல்‌ மாநாட்டை தலைமைதாங்கி நடத்தியவர்‌. அம்பேத்கரின்‌ சகோதரி என 
பொதுவாக கருதப்படுபவர்‌. அவரின்‌ பதுவை பார்க்கலாம்‌. 


சென்னை ராயப்பேட்டையில்‌ மாநாடு 1944ல்‌ நடந்தது. தன்‌ கணவர்‌ சிவராஜ்‌ அமெரிக்கா 
செல்லவேண்டும்‌. இரண்டாம்‌ உலகப்போர்‌ சமயம்‌ என்பதால்‌ எதுவேண்டுமானாலும்‌ 
நடக்கலாம்‌. எந்த உத்தரவாதமும்‌ தரமுடியாது அனுப்பட்டுமா என அம்பேத்கர்‌ மிக 
பொறுப்புடனும்‌ கவலையுடனும்‌ கேட்டார்‌. தாங்கள்‌ நல்ல காரியத்திற்காகவே 
அனுப்புகஇறீர்கள்‌ என்கிற பதிலை மீனா தந்தார்கள்‌. உங்கள்‌ தைரியத்தை மெச்சுகிறேன்‌ 
என்றார்‌ அம்பேத்கர்‌. 


டூ ஜி ஜாதவ்‌ 1935ல்‌ அம்பேத்கருடன்‌ இணைந்து பம்பாய்‌ அசெம்பிளிக்கு சென்றவர்‌. 
தேர்தலில்‌ வென்றதாலேயே லட்சியத்தை அடைந்ததாக கருதக்கூடாது என்றார்‌ 
அம்பேத்கர்‌. ஜாதவை சட்டம்‌ படிக்க சொன்னார்‌. யாரிடமும்‌ கைநீட்டாமல்‌ 
வாழவேண்டும்‌ என்றார்‌. நமது வருவாயில்‌ 10 சதம்‌ அளவிற்காவது புத்தகங்களுக்கு 
செலவிடவேண்டுமென்றார்‌. லண்டன்‌ செல்லநேர்ந்தபோது 1946 அக்டோபரில்‌ ஜாதவிற்கு 
கமதம்‌ எழுதினார்‌ அம்பேத்கர்‌. இந்தியாவில்‌ பாராளுமன்ற உறுப்பினர்களின்‌ 
உணர்வுநிலை போதாமை, அறியாமை பெரிதாக இருக்கறது. அவர்கள்‌ தெளிவின்றி 
இருக்கிறார்கள்‌. காபினட்‌ மிஷன்‌ செட்யூல்ட்‌ இனத்தவர்‌ பற்றிய குறிப்புகளை 
அச்சிடுவது மிகக்கடினமாக இருக்கறது. செலவும்‌ அதிகமாவதால்‌ அங்கு 
அனுப்புகிறேன்‌. லண்டனில்‌ சில நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கவுள்ளேன்‌ என 
அம்பேத்கர்‌ தகவல்‌ தருகிறார்‌. உள்ளூர்‌ நெருக்கடிகளுக்குள்‌ ௪க்காமல்‌ தனது 


19 


எழுத்துக்கள்‌ காலத்தில்‌ வெளியாகவேண்டும்‌ என்ஒஇற அவரது தவிப்பை நாம்‌ 
உணரமுடியும்‌. 


ஜின்னா அவர்கள்‌ ஜோகேந்துரநாத்தை இணைத்துக்கொண்டது தந்தரமானது 
என்றாலும்‌ நாம்‌ ஆதரிக்கவேண்டும்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. நாம்‌ காங்இரஸ்‌, லீக்‌ 
இருவரையும்‌ எதஇுர்க்கவேண்டிய நிலையிலேயே இருக்கிறோம்‌. காந்திக்கு 
அதிர்ச்சியைத்‌ தரவேண்டும்‌. அவரது அணுகுமுறையில்‌ எந்த மாற்றமும்‌ 
தென்படவில்லை எனவும்‌ அம்பேத்கர்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 


கர்த்தார்‌ உங்‌ போலோனியஸ்‌ சிவில்‌ சர்வீஸ்‌ அதிகாரியாக உயர்‌ பதவி வஇத்தவர்‌. அவர்‌ 
சில முக்கிய தகவல்களை தருறார்‌. அம்பேத்கர்‌ வைஸ்ராய்‌ கவுன்சில்‌ உறுப்பினராக 
மிக உயர்ந்த பொறுப்பில்‌ இருந்தபோது அலுவலகத்திலிருந்து வீடு 
திரும்பிக்கொண்டிருந்தார்‌. தெருவில்‌ வயதான ஒருவர்‌ இழிந்த ஆடையுடன்‌ 
நடுங்கிக்கொண்டிருந்ததைப்‌ பார்த்து அவரை வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்று அம்பேத்கர்‌ 
உபசரித்தார்‌. அவர்‌ ௪டிட்சைக்கு ஏற்பாடு செய்தார்‌. 


அவர்‌ தங்கஇயிருந்த பங்களாவிற்கு தினமும்‌ பல கடைநிலை ஊழியர்கள்‌, 
எளியநிலையில்‌ இருப்பவர்கள்‌ வந்து செல்வர்‌. அவர்களின்‌ குறைகேட்டு சரி செய்ய 
முயற்சி மேற்கொள்வார்‌ அம்பேத்கர்‌. வீட்டின்‌ பெயர்‌ ௦056 ௦7) என்பதற்கேற்ப அங்கு 
நியாயம்‌ பிறக்கும்‌ என பலர்‌ வந்ததை போலோனியஸ்‌ சொல்றார்‌. அவர்‌ அவ்வீட்டை 
காலி செய்யநேர்ந்தபோது அங்கு பணியாற்றியவர்‌ அனைவருக்கும்‌ மாற்று இடங்களில்‌ 
பணிஒடைத்ததா என உறுதி செய்வதில்‌ கவனம்‌ எடுத்துக்கொண்ட செய்தியையும்‌ 
போலோனியஸ்‌ குறிப்பிடுகிறார்‌. 


அம்பேத்கரிடம்‌ இருந்த புத்தகங்களின்‌ எண்ணிக்கை அளவிற்கு வேறு எந்த தனிநபரும்‌ 
பெற்று இருக்கமுடியாது . மூன்று புத்தகங்கள்‌ ப்‌*6 ௦4 1௦ல்‌, 1௦51/1/சகம்‌/ஷ நே ப பத௦, 2 *௦௱ 16 
கொத ௭௦௧ ந பிளவு ஆஒயன தன்னை அழவைத்துவிட்டன என அம்பேத்கர்‌ 
குறிப்பிட்டதாக போலோனியஸ்‌ தகவல்‌ தருஒறார்‌. விடியற்காலையா, நள்ளிரவா 
என்பதெல்லாம்‌ பொருட்படுத்தாமல்‌ எந்த நேரமும்‌ படிக்க உகந்த நேரங்களாக அவர்‌ 
வைத்துக்கொண்டார்‌. நல்ல பேச்சு அல்லது எழுத்து என்பது குண்டுவீச்சு போல்‌ 
அமையவேண்டும்‌ என்பார்‌ அம்பேத்கர்‌. 


அம்பேத்கர்‌ தனது நாயுடன்‌ மிகவும்‌ பிரியமாக நடந்துகொள்வார்‌. நல்ல உடைகளை 
விரும்புவார்‌. கண்ணுக்கு நேர்த்தி தரும்‌ படங்களை பார்வையிடும்போது மஇழ்வார்‌. 
அவரது படங்களின்‌ தேர்வுகள்‌ அவரது அழஒஇயல்‌ உணர்வுகளை நமக்கு வெளிப்படுத்தும்‌ 
என்கிறார்‌ போலோனியஸ்‌. உடையில்‌ தேசியம்‌ தெரியவேண்டாமா என்ற விவாதம்‌ 
வந்தபோது நமது மூதாதையர்‌ அணிந்த ஒன்றா எனக்கேட்டு ஆதாம்‌ ஏவாள்‌ ஏதும்‌ 
அணியவில்லையே என கேலியாக பதில்‌ தந்தார்‌ அம்பேத்கர்‌. அதேபோல்‌ அடிக்கடி 
நிலையில்லாமல்‌ கட்ச மாறுபவர்கள்‌ மீது கடும்‌ விமர்சனம்‌ அவரிடம்‌ இருக்கும்‌. நமது 
எதுரிகளுடன்‌ மோத நமக்கு பலம்‌ இருக்கிறது. ஆனால்‌ துரோஜ௫ிகளை என்ன செய்வது 
என்பார்‌. 


சோகன்லால்‌ சாஸ்தஇரி அம்பேத்கருடன்‌ 25 ஆண்டுகள்‌ தொடர்பில்‌ இருந்தவர்‌. அவர்‌ 
அம்பேத்கர்‌ பற்றிய ௪ல நினைவுகளை ப௫ர்ந்து கொள்கிறார்‌. மகர்‌ பகுதியிலிருந்து 


20 


வந்த முதல்‌ பாரிஸ்டர்‌ அம்பேத்கருக்கு பம்பாயில்‌ சட்டத்தொழிலில்‌ ஈடுபடுவது 
கொடுங்கனவாக இருந்தது. நீதுமன்றம்‌ பிராம்மணர்‌, பனியாக்களால்‌ றிரம்பிவழிந்த 
காலமது. எந்த சொலி௫ட்டரும்‌ அவரை ஜூனியராக ஏற்க தயங்‌்கஒய காலமும்‌ கூட. 


அம்பேத்கர்‌ வர்த்தக கல்லூரி ஒன்றில்‌ ரூ 150 சம்பளத்திற்கு ஆசிரியப்பணியை 
மேற்கொண்டார்‌. பல எதிர்ப்புகளை கடந்தே அதுவும்‌ இடைக்கப்பெற்றது. துணைவியார்‌ 
ரமாபாய்‌ அவர்களிடம்‌ ரூ 50யை குடும்ப செலவிற்கு தருவார்‌. அவர்‌ பொறுப்புடன்‌ 1 1/2 
ரூபாய்‌ முடிச்சுகளாக 30 போட்டுக்கொண்டு அன்றாட செலவை அதற்குள்‌ 
செய்துகொள்வார்‌. ரூ 5 எதிர்பாராத செலவிற்கு என ஒதுக்கி வைப்பார்‌. எவ்வளவு 
நெருக்கடி எனினும்‌ இன்று பட்ஜெட்‌ முடிந்தது என அடுத்த முடிச்சை எடுத்துவிடாமல்‌ 
குடும்பம்‌ நடத்தினார்‌. பாரிஸ்டர்‌ துணைவியார்‌ என்ற எண்ணமின்றி சாணி 
வராட்டிகளை கூடைநிறைய சுமந்துவருவார்‌. அக்கம்பக்கத்து கேலிகளை அவர்‌ 
பொருட்படுத்தவேமாட்டார்‌ என சாஸ்இரி பதுவு சொல்றது. 


அம்பேத்கர்‌ மகாராஷ்டிர பற்றுக்கொண்டவர்‌. ஞானேஸ்வரின்‌ நஇதையைப்பற்றிப்‌ 
பேசுவார்‌. துளசிதாசரைவிட அவர்‌ இறந்தவர்‌ என்பார்‌. திலகர்‌ போல்‌ துன்பப்பட்ட 
அரசியல்‌ தலைவர்‌ எவரும்‌ இல்லை. அவரின்‌ றைக்கொடுமைப்‌ பற்றி எங்களிடம்‌ 
எடுத்து சொல்வார்‌. காங்கிரசில்‌ கோவிந்த்‌ வல்லப்‌ பந்த்‌ பெரும்‌ அறிஞர்‌ என்பது 
அம்பேத்கரின்‌ மஇுப்பீடு என சாஸ்தி குறிப்பிடுகிறார்‌. 


சட்ட அமைச்சராக அவர்‌ இருந்தபோது பெரும்‌ அரசு கொண்டாட்டங்களில்‌ அவர்‌ 
பங்கேற்று நேரம்‌ ஏன்‌ வீணடிக்கவேண்டும்‌ என நினைப்பார்‌. ஓயின்‌ கூத்துகள்‌ என்று 
விமர்சப்பார்‌. புகைகூட பிழக்க அவர்‌ விரும்பமாட்டார்‌. ஒருமுறை பான்‌ கொடுத்தபோது 
மென்றுவிட்டு உடன்‌ துப்பிவிட்டார்‌. அவர்‌ எளிய உணவுவகைகளையே விரும்பினார்‌. 
மூன்று மீன்‌ துண்டுகள்‌, கொஞ்சம்‌ சாதம்‌- சப்பாத்து தயிர்‌ போதும்‌ என்பார்‌. 


எம்‌ ஓ மதாய்‌ நேருவிற்கு தனி உதவியாளராக இருந்தவர்‌. அம்பேத்கர்‌ மட்டும்‌ தனது 
கசப்புகளை சற்று குறைத்துக்கொண்டு பணியாற்றினால்‌ பெரும்‌ தலைவர்‌ அவர்தான்‌ 
என மதாய்‌ கருதி அதை அம்பேத்கர்‌ நண்பரிடம்‌ சொல்லியிருந்தார்‌. மதாய்‌ சொன்னதை 
அறிந்த அம்பேத்கர்‌ மாலை தேநீர்‌ உரையாடலுக்கு அவரை அழைத்தார்‌. மதாய்‌ 
வந்தவுடன்‌ நேரிடையாக சுற்றி வளைக்காமல்‌ அப்போ என்னிடம்‌ குறை இருக்கு 
என்கிறீர்கள்‌ என வினவினார்‌. அவற்றை ஏற்கிறேன்‌ எனவும்‌ தெரிவித்தார்‌. 


நமது அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ பேப்பரில்‌ தண்டாமையை ஓழித்இருக்கும்‌, 
நடைமுறையில்‌ அது இருக்கும்‌ என அம்பேத்கர்‌ விளக்கி சொன்னார்‌. நூறாண்டுகளுக்கு 
அந்த வைரஸ்‌ நீடிக்கலாம்‌ என அக்கொடுமை குறித்த மஇப்பீட்டை முன்வைத்தார்‌. 
அமெரிக்காவில்‌ நீக்ரோ முன்னேற்றம்‌ எவ்வளவு மெதுவாக நகர்கிறது என்பது 
பற்றிப்பேசினார்‌. 


இந்துக்களுக்கு வேதம்‌ தேவை என்றபோது வியாசர்‌ தேவைப்பட்டது. காவியம்‌ 
தேவைப்பட்டபோது வால்மீகி, இப்போது அரசியல்‌ சட்டம்‌ தேவை என்‌ இறபோது 
அம்பேத்கர்‌ என ஒருசேர தனது கோபம்‌- வருத்தத்தை மதாயிடம்‌ பஇவுசெய்தார்‌. 
மலையாளிகளான நீங்கள்‌ இந்த நாட்டிற்கு சங்கரரை பிறப்பித்து பெரும்‌ தங்கு 
விளைவித்துவிட்டீர்கள்‌. அவர்‌ பாதயாத்திரை செய்து தர்க்கம்‌ மூலம்‌ 'புத்தமதத்தை' 


21 


விரட்மவிட்டார்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. இந்தியா பிறப்பித்த உன்னத ஆன்மா புத்தர்தான்‌ 
என்றார்‌. அடுத்து நாம்‌ காந்தியை சொல்லக்கூடாது விவேகானந்தரை குறிப்பிடலாம்‌ 
என்றார்‌. காந்திதான்‌ நேருவிடம்‌ தங்களை அமைச்சரைவையில்‌ 
சேர்த்துக்கொள்ளவேண்டும்‌ என்றார்‌ என மதாய்‌ தெரிவித்தார்‌. அது எனக்கு செய்இதான்‌ 
என்றார்‌ அம்பேத்கர்‌. 


நாம்தியோ நிம்கடே பெரும்‌ அறிஞர்‌. விவசாய வல்லுனர்‌. அம்பேத்கருக்கு பின்னர்‌ 
அமெரிக்காவில்‌ டாக்டர்‌ பட்டம்‌ பெற்றவர்‌. அவர்‌ சிறுவராக இருந்தபோது நெ௫இழ்ந்த 
காட்சி ஒன்றை சொல்லுறார்‌. அம்பேத்கர்‌ நாக்பூர்‌ ஒட்டல்‌ அறையிலிருந்து 
வெளிவந்தபோது ஏழைப்பெண்கள்‌ இலர்‌ அவருக்கு மாலை அணிவித்து தங்கள்‌ 
துயரங்களை ஏழ்மையை தெரிவித்தனர்‌. மாலைக்கு எப்பட ஏற்பாடு செய்தனர்‌ என 
அம்பேத்கர்‌ அறியவிரும்பினார்‌. காட்டு சுள்ளிகளை சற்று அதிகம்‌ பொறுக்கி விற்று 
மாலை வாங்கி அப்பெண்கள்‌ வந்ததை அறிந்து மனம்‌ அவர்‌ கலங்கினார்‌. இறு 
வயதிலேயே தன்‌ தாயாரை இழந்த அவர்‌ அப்பெண்களிடம்‌ என்‌ அம்மா இருந்திருந்தால்‌ 
இப்படித்தான்‌ அன்பு காட்டியிருந்திருக்கமுடியும்‌ என்றார்‌. உங்கள்‌ குழந்தைகள்‌ 
முன்னேற என்னால்‌ முழந்தவற்றை செய்வேன்‌ என அப்பெண்களிடம்‌ உறுது கூறினார்‌. 
எனக்கு எத்தனையோ வாசனைப்பூக்களின்‌ மாலைகள்‌ சூடப்பட்மருக்கலாம்‌. ஆனால்‌ 
நீங்கள்‌ சூட்டியது எனது இதயத்தை தொட்டு நிற்கின்றன என்றார்‌. 


மற்ற அமைச்சர்கள்‌ பங்களாக்கள்‌ போல்தான்‌ வெளிப்பார்வைக்கு அம்பேத்கர்‌ 
பங்களாவும்‌ தெரியும்‌. ஆனால்‌ உள்ளே செல்பவர்கள்‌ பெரும்பாலும்‌ சமூக 
ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளான மிகச்‌ சாதாரண மக்களாகவே இருந்தனர்‌ என நிம்கடே 
சொல்கிறார்‌. ஒருமுறை அவரது நூலகம்‌ பற்றிய உரையாடல்‌ நிம்கடேவுடன்‌ நடந்தது. 
உலஇன்‌ உன்னத நூலகம்‌ என சொல்லலாம்‌ அல்லவா எனக்கேட்டபோது அது எனக்கு 
தெரியாது என அடக்கமாக அம்பேத்கர்‌ பதில்‌ தந்தார்‌. ஏறக்குறைய 30000 புத்தகங்கள்‌ 
அவரது நூலகத்தில்‌ இருந்திருக்கும்‌. எனக்கு ரிலாக்சேசன்‌ என்பதே ஒரு புத்தகத்தை 
மூடிவைத்துவிட்டு மற்றொரு புத்தகத்தை படிப்பதுதான்‌ என்பார்‌ அம்பேத்கர்‌. அவருடன்‌ 
எந்த பொருள்‌ குறித்தும்‌ உரையாடமுடியும்‌. அதற்குரிய விஷய ஞானத்துடன்‌ இருப்பார்‌ 
என்கிறார்‌ நிம்காடே.. 


பிரிட்டிஷார்‌ ஒருமுறை தங்கள்‌ கமிஷன்‌ சார்ந்த அறிக்கை ஒன்றை தவறவிட்டு எங்கும்‌ 
கண்டுபிடிக்கமுடியாமல்‌ போனபோது அம்பேத்கரை கேளுங்கள்‌ அவரால்‌ உதவமுடியும்‌ 
என தெரிவிக்கப்பட்டது. அந்த அறிக்கையை தன்‌ நூலகத்திலிருந்து பயன்படுத்துவிட்டு 
உடன்‌ ஒப்படைக்கவேண்டும்‌ என்ற நிபந்தனையுடன்‌ அவர்‌ அதை நல்இனார்‌. 
அதேபோல்‌ அம்பேத்கருக்கு ஒரு அறிக்கை உடனடியாக 'ரெபரன்ஸ்க்கு' தேவைப்பட்டது. 
அவரது நூலகத்தில்‌ இல்லை. அமெரிக்க கொலம்பியா மாணவரை அழைத்து தேட 
சொன்னார்‌. அங்கு எப்பகுதியில்‌ என்ன 'கேட்டலாக்‌' தலைப்பில்‌ இருக்கும்‌ என சரியான 
இடம்‌ சுட்ட, புத்தக அளவு கலர்‌ உட்பட தெரிவித்து கண்டுபிடிக்க வைத்தார்‌. புத்தகம்‌ 
குறித்த பெரும்‌ விழிப்புணர்வு மற்றும்‌ தேடல்‌ மிகுந்தவராக இருந்தார்‌ அம்பேத்கர்‌. 


அம்பேத்கர்‌ அமைச்சராக இருந்தபோது அவருக்கு கொடுக்கப்படும்‌ உபசரிப்பு 
அலவன்ஸ்‌ ரூ 500க்கும்‌ புத்தகங்கள்‌ வாங்க சொல்வார்‌. அனைவருக்கும்‌ குடிக்க தண்ணீர்‌ 
உபசரிப்பாக இருக்கும்‌. பாபாசாடஇப்‌ அவர்களிடம்‌ எவரும்‌ புத்தகங்களை கடனாக 


22 


பெற்று செல்லமுடியாது. நூலகத்தில்‌ அமர்ந்து எவ்வளவு நேரம்‌ வேண்டுமானாலும்‌ 
செலவழிக்க அனுமகிப்பார்‌. பிரஸ்‌ இளிப்பிங்‌ கூட எவராலும்‌ எடுத்துச்‌ செல்ல முடியாது. 
ஆண்டுவாரியாக அவை தொகுக்கப்பட்மருக்கும்‌. 


அரியல்‌ சட்ட வரைவுக்காலத்தில்‌ அவர்‌ உறங்கனாரா என்பது கூட சந்தேகமே. இரவு 
முழுக்க பழுத்து குறிப்பு எடுத்துக்கொண்டு இருப்பார்‌. அமெரிக்க பத்திரிகையாளர்கள்‌ 
எப்போது நேரம்‌ ஒதுக்கமுடியும்‌ எனக்கேட்டனர்‌. நேரு, காந்தியின்‌ உதவியாளர்களை 
அணுஒயபோது அவர்கள்‌ ஓய்வில்‌ என சொல்லி நேரம்பெற வாய்ப்பில்லாமல்‌ 
செய்துவிட்டனர்‌ என அவர்கள்‌ அம்பேத்கரிடம்‌ தெரிவித்தனர்‌. அதற்கு 'அவர்கள்‌ 
லக்‌தஇிதலைவர்கள்‌'என்றார்‌ அம்பேத்கர்‌. என்‌ மக்கள்‌ உறங்‌இக்கொண்மடருக்கும்போது 
நான்‌ விழித்துதானே இருக்கவேண்டும்‌- நீங்கள்‌ எப்போது வேண்டுமானாலும்‌ வாருங்கள்‌ 
என்றார்‌. 


நாம்தியோ பஇவில்‌ அம்பேத்கர்‌ கண்ணீர்‌ மல்க தன்‌ நினைவுகளை பூர்ந்துகொண்ட 
காட்ச விவரிக்கப்படுகிறது. பொதுவாக வறுமை, வெளிநாடு போய்‌ சட்டப்படிப்பு 
முடித்துவந்தும்‌ சாதிக்கொடுமை காரணமாக வழக்குரைஞர்‌ பணியில்‌ சங்கடங்கள்‌, 
குழந்தை இறந்தபோது அதை அடக்கம்‌ செய்யும்‌ அளவிற்கு கூட உடலில்‌ தெம்பு இன்மை, 
துணைவியார்‌ ரமாபாய்‌ அவர்கள்‌ உடல்நிலை பாஇிக்கப்பட்ட நிலையில்‌ மேற்கொண்ட 
பிரம்மசரிய வாழ்க்கை என பல தொடர்‌ துயரங்களை அம்பேத்கர்‌ பகிர்ந்துகொண்டார்‌. 


1953ஆம்‌ ஆண்டில்‌ அம்பேத்கர்‌ நோய்வாய்ப்பட்டிருந்தார்‌. நிம்கடே பார்க்கச்‌ 
சென்றபோது உடல்‌ த௫த்துக்கொண்டருந்தது. பலவீனமாக காணப்பட்ட அவர்‌ என்னால்‌ 
கவனமாக பணியாற்ற முடியவில்லை என்றார்‌. இனி நான்‌ ஆலோசனை சொல்பவனாக 
மட்டும்‌ மாறிவிடுவேனோ என கவலையை பூர்ந்துகொண்டார்‌. ஊஇயம்‌ மாதம்‌ ரூ 240 
வருகிறது. கடன்‌ பொறுப்போ 22 லட்சம்‌ அளவிற்கு இருக்கறது. சித்தார்த்‌ கல்லூரி, 
மிலிந்த்‌ கல்லூரி, தேர்தல்‌ செலவுகள்‌ என பெரும்‌ சுமை கூடுவிட்டது. அவ்வளவு 
சுமைகளுடன்‌ இருந்தபோதும்‌ அவர்‌ தன்மானத்தை கைவிட்டதில்லை. எவரிடம்‌ உதவி 
என போய்‌ நின்றதில்லை. அவர்‌ மகனுக்கு டெல்லி வீட்டுவாரியத்தில்‌ வேலை என 
பேச்சுவந்தபோது, நான்‌ அமைச்சர்‌ என்பதால்‌ சலுகையா என கடும்‌ கோபத்தை 
வெளிப்படுத்தினார்‌. 


புத்தர்‌ பற்றிப்‌ பேசும்போதெல்லாம்‌ பெருமிதம்‌ பொங்க பேசுவார்‌. அவர்‌ பெரும்‌ 
விஞ்ஞானி என்பார்‌. இடைத்த டேட்டாக்களைக்கொண்டு மட்டுமே முடுவிற்கு வருவார்‌. 
உலகம்‌ எப்போது தோன்றியது- இத்தனை நாட்களில்‌ வளர்ந்தது என ஏதும்‌ அவர்‌ 
சொல்லவில்லை. ஆன்மா, கடவுள்‌ என புத்தர்‌ கவலைப்பட்டதில்லை. அறிவியலுக்கு 
எதிரானவர்‌ புத்தர்‌ என நிருபிக்க ஏதும்‌ இல்லை என அம்பேத்கர்‌ விளக்கி சொல்வார்‌. 
பாராளுமன்ற உறுப்பினர்‌ ஒருவர்‌ கடவுள்‌ உங்கள்‌ ஆன்மாவை காக்கட்டும்‌ என 
சொன்னதைக்‌ கேட்டவுடன்‌ இரண்டிலும்‌ எனக்கு நம்பிக்கையில்லை என்பதை நீர்‌ 
அறியவேண்டும்‌ என்றார்‌. 


இளைஞர்கள்‌ இருமண அழைப்பிதழை அவரிடம்‌ கொடுக்கவரும்போது, மணமா 
குழந்தை பெறுவதை ஏதோ ட்ராபி விளையாட்டுப்‌ போல்‌ நினைத்து நின்றுவிடக்கூடாது. 
பிறக்கும்‌ குழந்தை கல்விமானாக வளர்க்கப்படவேண்டும்‌ என அறிவுரை நல்குவார்‌. தன்‌ 


23 


பெயரை வைப்பவர்களிடம்‌ பெயரில்‌ என்ன இருக்கறது. லஷ்மி எனப்‌ பெயர்வைத்து 
அவள்‌ பாத்திரம்‌ கழுவி பிழைக்கிறாள்‌. சிவாஜி என பீடிக்கட்டுக்கு பெயரை 
வைக்கிறார்கள்‌. சுபாஷ்‌ போஸ்‌ என பெயர்‌ உள்ளவர்‌ சலூன்‌ வைத்துள்ளார்‌. ஆகவே 
பெயரை பெரிதாக நினைக்கவேண்டாம்‌. செயல்தான்‌ முக்கியம்‌ என்பார்‌. 


புத்தமதத்திற்கு மாறும்‌ நேரத்தில்‌ தன்னால்‌ இரு சரணங்களையே சொல்ல இயலும்‌. 
புத்தம்‌ சரணம்‌ கச்சாமி, தம்மம்‌ சரணம்‌ கச்சாமி என்றார்‌. மூன்றாவதான சங்கம்‌ சரணம்‌ 
கச்சாமி என்பதை தவிர்க்கவிரும்புகிறேன்‌ என்றார்‌. மகாபோது அமைப்பின்‌ செயலர்‌ 
வல௫சிம்ஹா அனுப்பப்பட்டு அம்பேத்கருடன்‌ உரையாம்‌ அவரை சம்மஇக்க வைக்க 
வேண்டியதாயிற்று, 


ஆகஸ்ட்‌ 1956ல்‌ ஒருமுறை அம்பேத்கரை சந்தித்தபோது அவர்‌ சோகத்துடன்‌ 
காணப்பட்டார்‌. விவரம்‌ கேட்டபோது புத்தகங்கள்‌ வாங்‌இக்கொண்டு திரும்பியபோது 
மழையின்‌ காரணமாக கார்‌ கோளாறுக்குள்ளாகி பெரும்‌ பள்ளத்தில்‌ எக்கி ஏற்பட்ட 
சாலை விபத்து பற்றிக்‌ கூறினார்‌. இந்துவாக என்‌ மரணம்‌ நேர்ந்துவிடக்கூடாது என்பதே 
என்‌ கவலை. உடனடியாக புத்தமதம்‌ மாறியாக வேண்டும்‌ என்றார்‌. 


நிம்கடே டிசம்பர்‌ 6 அன்று அம்பேத்கர்‌ புத்தகம்‌ ஒன்றை வாங்கச்‌ சென்றபோது 
கடைக்காரர்‌ நீங்கள்‌ கேட்ட புத்தகம்‌ எழுதிய ஆசிரியர்‌ இறந்துவிட்டார்‌ என சொல்றார்‌. 
பெரும்‌ அழுகையுடன்‌ சைக்கிளை எடுத்துக்கொண்டு அம்பேத்கர்‌ இருப்பிடத்திற்கு தான்‌ 
விரைந்ததாக நாம்்‌தயோ சொல்கிறார்‌. அம்பேத்கரின்‌ உடல்‌ சந்தனபேழையில்‌ 
வைக்கப்பட்டு பம்பாய்‌ எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள்‌ நடந்தன. 


சங்கரானந்த்‌ சாஸ்திரி பாபாசாகேப்‌ அவர்களுடன்‌ 20 ஆண்டுகளுக்கும்‌ மேல்‌ 
நெருக்கமாக பழஇயவர்‌. சிவில்‌ சப்ளை துறையில்‌ இருந்தவர்‌. அம்பேத்கரின்‌ &௱௱ரிஎ(1௦ ௦7 
௯௨ யை கொணர்ந்தவர்‌. அம்பேத்கரின்‌ நினைவுகள்‌ என்ற புத்தகத்தை எழுஇயவர்‌. 
அவர்‌ சில குறிப்புகளைத்‌ தருஒறார்‌. 


ஜி டூ பிர்லாவின்‌ சகோதரர்‌ இஷோர்‌ பிர்லா அம்பேத்கர்‌ இல்லத்திற்கு மார்ச்‌ 31, 1950 
அன்று வந்தார்‌. முன்னதாக மதராசில்‌ பெரியார்‌ தலைமையில்‌ நடந்த பிராம்மணர்‌ 
அல்லாதவர்‌ கூட்டம்‌ ஒன்றில்‌ தையை அம்பேத்கர்‌ விமர்சத்இருந்தார்‌. இதையை 
விமர்சித்து இந்து மக்களின்‌ மனதை ஏன்‌ புண்படுத்துகுறீர்கள்‌ என பிர்லா வினவினார்‌. 
ஒஇதையை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டு இந்துமதத்தை வலுப்படுத்த அம்பேத்கர்‌ உதவ 
வேண்டும்‌. தாழ்த்தப்பட்டோர்‌ முன்னேற்றத்துற்கு 10 லட்சம்வரை நிது உதவி 
செய்யத்தயார்‌ என்றார்‌ இஷோர்‌ பிர்லா. 


நான்‌ என்னை விற்றுக்கொள்ளமுடியாது. இதை சமூகத்தை பிளவுபடுத்தி பேசுவதால்‌ 
விமர்‌ சக்கவேண்டியுளளது, அது வெறுப்பு பிரதியாகவுள்ளதால்‌ விமர்‌ சப்பதாக பதிலை 
தந்தார்‌ அம்பேத்கர்‌. அதேபோல்‌ ராமர்‌ கோயில்‌ புத்தர்கோயில்‌ கட்டியதையெல்லாம்‌ 
பிர்லா பேசினார்‌. தங்கள்‌ தயாள இந்தனைக்கு நன்றி என்றார்‌ அம்பேத்கர்‌. செட்யூல்ட்‌ 
வகுப்பார்‌ முன்னேற்றத்துற்கு தாங்கள்‌ ஆற்றி வரும்‌ பணிக்காகவும்‌, அரசியல்‌ அமைப்பு 
சட்ட பணிக்காகவும்‌ என்‌ நன்றியை தெரிவிக்கிறேன்‌ என சொல்லி பிர்லா 
விடைபெற்றார்‌. 


24 


தேவி தயாள்‌ அம்பேத்கரின்‌ நூலகத்தை பராமரித்தவர்‌. அன்றாட நடவடிக்கைகள்‌ 
குறித்த டைரி குறிப்புகளை அவர்‌ வைத்திருந்தார்‌. அம்பேத்கர்‌ இரவு வெகுநேரம்‌ 
கண்விழித்து படித்துவிட்டு புத்தகங்கள்‌ சூழவே உறங்‌ிஇவிடுவார்‌. காலை தினசரிகள்‌ 
சஒதம்‌ அவரை எழுப்புவோம்‌. சல இரவுகளில்‌ 1 மணி, 2 மணிக்குக்‌ கூட தேவைப்படும்‌ 
புத்தகம்‌, குறிப்புகளை சொல்லி எடுத்துவா என்பார்‌. 12 சதுர அடி படுக்கையறையில்‌ பல 
ஸ்டூல்களில்‌ புத்தகங்களாக வைத்திருப்பார்‌. படுத்துக்கொண்டால்‌ கூட புத்தகம்‌ கையில்‌ 
இருக்கும்‌. மிகவும்‌ லயித்து படிக்க ஆரம்பித்தால்‌ கழிப்பறை செல்லும்போது கூட அவர்‌ 
கையுடன்‌ எடுத்து செல்வதை பார்க்கமுடியும்‌. மறந்து அங்கே வைத்துவிட்டு வந்ததை 
நாங்கள்‌ இரும்ப எடுத்து வருவோம்‌. குளித்துவிட்டு காலை உணவிற்கு வரும்போதும்‌ 
ஏதாவது ஒன்று கையில்‌ எடுத்து வருவார்‌. 


இருவிதாங்கூர்‌ இவான்‌ சர்‌ ௪ பி ராமசாமி அவரை பார்க்க வந்தார்‌. அவர்‌ வருகிறார்‌ என 
செய்தி வந்தவுடன்‌, இவான்‌ சல ஆண்டுகளுக்கு முன்னர்‌ பேசிய கோயில்‌ நுழைவு 
உரிமை குறித்த பேப்பர்‌ கட்டிங்‌ ஓன்றை அம்பேத்கர்‌ தேட சொன்னார்‌. 
நினைவுப்படுத்திக்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு முன்னரான செய்தி அது என்றார்‌. 3 
அங்குலம்‌ கூட இல்லாத அந்த துண்டு செய்தியைக்கூட பத்திரப்படுத்தி வைத்திருந்த 
பொறுப்பு வியப்புக்குரிய ஒன்று, 


திமரென தானே இன்று சமையல்‌ செய்யப்போடுறேன்‌ என்பார்‌. அப்படி ஒருநாள்‌ 
செப்டம்பர்‌ 1944ல்‌ 7 வகை பதார்த்தங்களை செய்து வைத்தார்‌. அன்று மீனாம்பாள்‌ 
சிவராஜ்‌ வந்தார்‌. அவருக்கு உணவை பரிமாறி அம்பேத்கர்‌ மூழ்ந்தார்‌. சமையல்‌ 
வேலையில்‌ இருந்தபோது உயர்‌ அஇகாரிகள்‌ அவரிடம்‌ உத்தரவு கேட்டு வந்தனர்‌. அவர்‌ 
வைஸ்ராய்‌ கவுன்சிலில்‌ தொழிற்துறையை பெற்றிருந்த சமயம்‌. அப்பம்‌ உயர்‌ 
பொறுப்பில்‌ இருந்தபோதும்‌ தனக்கு சமையல்‌ செய்து தந்ததை பெருமிதமாக 
மீனாம்பாள்‌ நன்றி பாராட்டி சொன்னார்‌. 


பொதுவாக பொழுதுபோக்கு என்பதில்‌ நாட்டயில்லாதவராக பாபசாகேப்‌ இருந்தார்‌. 
விருந்துகளை- கேளிக்கைகளை நேர விரயம்‌ என தவிர்த்துவிடுவார்‌. நண்பர்கள்‌ மிகவும்‌ 
வலியுறுத்தினால்‌ உணவிற்காக எப்போதாவது செல்வார்‌. பொதுவாக யாராவது 
உபசரிப்பு என பேசினால்‌ வீட்டிலேயே வாங்இவந்து உபசரித்துவிடுங்கள்‌- வெளியே 
நேரம்‌ வீணமுக்கமுடியாது என சொல்லிவிடுவார்‌. விடுப்பு எடுத்துக்கொண்டு ஊர்‌ 
செல்வது, சினிமா பார்ப்பது என்பதெல்லாம்‌ அவரிடம்‌ இல்லாத பழக்கம்‌. 


தன்னை எவராவது தனிப்பெரும்‌ மேதை எனப்‌ புகழ்ந்தால்‌ உடனே அதை 
அங்கீகரிக்காமல்‌ பதில்‌ சொல்லி புரிய வைப்பார்‌. கடுமையான, தொடர்‌ உழைப்பு 
இருந்தால்‌ சாஇக்க இயலும்‌ என்பார்‌. |ார்வி6பவி எதா என்பதை தான்‌ ஏற்பதில்லை 
என்பார்‌. மனித சக்திக்கு அப்பாற்பட்டது என நினைப்பது மாயை- சூப்பர்‌ மானுடன்‌' 
என்பதில்‌ நம்பிக்கை இல்லை என தெளிவுபடுத்தி விடுவார்‌. 


அம்பேத்கரிடம்‌ 45000 புத்தகங்கள்‌ இருந்திருக்கலாம்‌ என தேவிதயாள்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
தான்‌ சம்பாதித்த அனைத்தையும்‌ புத்தகத்திற்காக செலவிட்டுவிட்டேன்‌ என அம்பேத்கர்‌ 
அடிக்கம கூறுவார்‌. புத்தகங்களை எப்பட வைப்பாரோ, அது அப்படியே இடம்‌ மாறாமல்‌, 
கலைக்கப்படாமல்‌ இருக்க வேண்டும்‌ என விரும்புவார்‌. மாறியிருந்தால்‌ அவர்‌ 


25 


கோபத்திற்கு இலக்காக நேரிடும்‌. கடுமையான உடல்வலி என சொல்வார்‌. ஓய்வு 
எடுக்கக்கூடாதா எனக்கேட்டால்‌ புத்தகம்‌ படிக்கத்‌ தொடங்கிவிட்டால்‌ வலி தெரியாது, 
படிப்பதே வலிநிவாரணி என்பார்‌. 


நானக்‌ சந்த்‌ ரட்டு அம்பேத்கருக்கு செயலர்‌ போல பணியாற்றியவர்‌. அவரின்‌ 
நினைவுகளை தொகுத்துக்கொடுத்தவர்‌. அம்பேத்கரின்‌ இல்லத்திற்கு அவர்‌ இனமும்‌ 25 
ஒஇமீ சைக்கிளில்‌ வந்து வேண்டிய உதவிகளை செய்து இரும்புவார்‌. சில நாட்களில்‌ 
தனியாக அமைதியாக அமர்ந்து அம்பேத்கர்‌ வயலின்‌ வா௫த்துக்கொண்டருப்பார்‌ 
என்பதை ரட்டு சொல்கிறார்‌. தனது சுயசரிதை, மகாத்மா பூலே வரலாறு, இந்திய ராணுவ 
வரலாறு ஆகியவற்றை எழுதவேண்டும்‌ என அம்பேத்கர்‌ நினைத்திருந்தார்‌ என ரட்டு 
குறிப்பிடுகிறார்‌. 'வைட்டிங்‌ பார்‌ விசா” என்கிற அம்பேத்கர்‌ சுயசரிதை குறிப்புகள்‌ 
பற்றியும்‌ ரட்டே சொல்றார்‌. அதையும்‌ &ுளொ1 0௨/5 புத்தகத்தில்‌ இணைத்துள்ளனர்‌. 


ள்‌ 


கடி 76 சீர்ர்வாொர்‌ டிஸ்2ி6 0460 0 5வர்௱ **ப5பரி॥ 


26 


3. ஆளுமைகளின்‌ அம்பேத்கர்‌ 


இந்திய நாடாளுமன்றம்‌ புகழ்வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின்‌ நினைவை 
போற்றும்‌ வகையில்‌ நூல்களை கொணர 1990ல்முமவெடுத்தது. லோஇயா, 
ஷியாமாபிரசாத்‌, தேஷ்முக்‌, அனந்தசயனம்‌, கோவிந்தமேனன்‌, புபேஷ்‌ குப்தா, 
ராஜேந்திரபிரசாத்‌, டாங்கே, ஏ கே கோபாலன்‌, மதுதந்தவதே போன்றவர்கள்‌ குறித்து 
வெளியீடுகள்‌ வந்தன. 1991ல்‌ அம்பேத்கரின்‌ நூற்றாண்டை ஓட்டி அம்பேத்கரின்‌ 
வாழ்க்கை பற்றிய இறுகுறிப்புடன்‌ அவரைப்பற்றி அறிந்த புகழ்வாய்ந்த ஆளுமைகள்‌ 
சிலர்‌ அம்பேத்கர்‌ பற்றி பேசுியிருந்தனர்‌. ஆளுமைகளால்‌ வர்ணிக்கப்பட்ட அம்பேத்கர்‌ 
பற்றிய சுருக்கமான சொற்௫த்துரம்‌ இங்கு தரப்படுஇறது 


இரு ரங்கா அவர்கள்‌ விடுதலை போராட்டவீரர்‌. இந்திய நாடாளுமன்றத்தில்‌ பல 
ஆண்டுகள்‌ உறுப்பினராக இருந்தவர்‌. விவசாய இயக்கத்தை வழிநடத்தியவர்‌. 
நாடாளுமன்ற சேவைக்காக புகழ்பெற்றவர்‌. ரங்கா அவர்கள்‌ அம்பேத்கர்‌ குறித்து தரும்‌ 
பஇுவைக்காண்போம்‌. 


முதல்வட்டமேஜை மாநாட்டில்‌ அம்பேத்கரின்‌ பங்கேற்பு அவரை தேசிய அரசியல்‌ 
அரங்ஒற்கு எடுத்துச்‌ சென்றது. சுயராஜ்யத்தை அவர்‌ எதுர்ப்பார்‌ என நினைத்தவர்க்கு 
ஏமாற்றமே ஒஇடைத்தது. முதல்‌ சுதந்திரப்போருக்கு பின்னர்‌ 1857ல்‌ விக்டோரியா ஆட்௫ப்‌ 
பிரகடனம்‌, பிரிட்டிஷ்‌ ஆட்சி இந்தியாவில்‌ நிலவி வந்த சமூக- மத விவகாரங்களில்‌ 
பாராமுகம்‌ காட்டியதை அம்பேத்கர்‌ விமர்சன பார்வையுடனேயே முன்வைத்தார்‌. 


இந்த உரைக்குப்‌ பின்னர்‌ அம்பேத்கரை லண்டனில்‌ ரங்கா சில நண்பர்களுடன்‌ 
சந்தித்து விவாதுித்ததை சொல்கிறார்‌. பாரபட்சமின்றி அடிப்படை உரிமைகள்‌ 
பெறுவதற்கும்‌, சமூக அரசியல்‌ உரிமைகளை பெறுவதற்கும்‌ சோசலிச அணுகுமுறையே 
இறந்தது என்கிற ஏற்பு எங்களிடம்‌ இருந்தது. அம்பேத்கருக்கு காந்தியின்‌ தலையீடு 
குறித்த கவலை இருந்தது. காந்து சனாதன தர்மம்‌ எனப்பேசுவதை அம்பேத்கர்‌ 
விமர்‌ சத்தார்‌. மகாத்மா காந்தி அடிப்படையில்‌ சமூக புரட்்‌சிக்காரர்தான்‌. இந்து 
மதபுராணங்கள்‌, நம்பிக்கைகள்‌ சாதாரண மக்களின்‌ முன்னேற்றத்திற்கு தடையாக 
இருக்கும்‌ என காந்திஜி நினைத்தால்‌ அவற்றை அவர்‌ ஏற்கமாட்டார்‌ என்கிற 
விளக்கத்தை அம்பேத்கரிடம்‌ ரங்கா தெரிவிக்கிறார்‌. அம்பேத்கர்‌ ரங்காவின்‌ 
விளக்கத்தை ஏற்கவில்லை. அம்பேத்கருடன்‌ விவாதங்கள்‌ தொடர்வதற்கு 
இவ்வேறுபாடுகள்‌ தடையாக இல்லை என்பதை தான்‌ உணர்ந்ததாக ரங்கா 
பஇவிடுஒறார்‌. 


அதேபோல்‌ காந்தியின்‌ 'ஹரிஜன முன்னேற்ற' நடவடிக்கைகளை அம்பேத்கர்‌ 
தாக்‌கப்பேசிுயதையும்‌ நியாயத்திற்குரிய ஒன்றாக ரங்கா ஏற்கவில்லை. புனா 
உடன்பாட்டு காலத்தில்‌ அம்பேத்கர்‌ எடுத்த நிலைப்பாடுகளை பல தேசத்‌ தலைவர்கள்‌ 
உவப்பான ஓன்றாக ஏற்கவில்லை. வேலூர்‌ சிறையில்‌ ௪க சிறைவாூகளிடம்‌ 
அம்பேத்கரை புரிந்துகொள்வோம்‌ என ரங்கா பரிந்து நின்று பேசியதும்‌ எடுபடவில்லை. 


இரண்டாம்‌ உலகப்போர்‌ காலத்தில்‌ வைஸ்ராய்‌ கவுன்சிலுக்கு செல்வதில்‌ அவர்‌ 
காட்டிய நிர்பந்தம்‌ - செட்யூல்ட்‌ மக்களின்‌ பிரதுறிது என ப௫ரங்கமாக தைரியமாக 
வெளிப்படுத்தியது பாராட்டையும்‌ பெற்றது. விடுதலை இந்தியாவில்‌ அமைச்சரவையில்‌ 


27 


அம்பேத்கரும்‌ இணைக்கப்படவேண்டும்‌ என சொன்னவர்களில்‌ ரங்காவும்‌ ஒருவர்‌. 
அதேபோல்‌ அரஇயல்‌ நிர்ணயசபை 'டிராப்டிங்‌ கமிட்டி' சேர்மன்‌ என்பதிலும்‌ அவருக்கு 
ஆதரவாக ரங்கா நின்றார்‌. 


அம்பேத்கருக்கு இந்திய மிதாலஜி குறித்த ஆய்வில்‌ மிக ஆர்வம்‌ இருந்தது. புத்தமத 
பெரும்பான்மை மக்கள்‌ மீதான பிராமண மத தாக்குதலாகவே அவர்‌ இந்திய 
வரலாற்றை விவரிப்பார்‌. கர்மா என காரணம்‌ காட்ம இராவிட மக்களும்‌, பழங்குடி 
மக்களும்‌ கடும்‌ சமூக வதைகளுக்கும்‌, கீழான நிலைக்கும்‌ தள்ளப்பட்டதை 
பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்பார்‌. பெரியார்‌, அம்பேத்கர்‌ போன்ற சமூக 
சீர்திருத்த போராளிகள்‌ இதன்‌ பொருட்டே காந்தியிடம்‌ பெரும்‌ அதிருப்தி 
கொண்டவர்களாக இருந்தனர்‌. 


வைஸ்ராய்‌ கவுன்சில்‌ உறுப்பினராக இருந்தபோதும்‌ அம்பேத்கர்‌ தன்‌ ஆய்வுக்கான 
வேலைகளை- தீவிர வாடிப்பை கைவிடவில்லை. சூத்திரர்கள்‌, தாழ்த்தப்பட்டவர்கள்‌ 
குறித்த சிறந்த ஆய்வுகளை அவர்‌ நல்‌இனார்‌. பிராம்மணியத்திற்கு மாற்றாக வேறு 
மாற்று கலாச்சார பெருமிதங்களை வெளிப்படுத்தினால்‌ மட்டும்‌ போதாது என்பதை 
அவர்‌ அறிந்தவராக இருந்தார்‌. தலித்களின்‌ அரசியல்‌ பொருளாதார உரிமைக்கு அவர்‌ 
முன்னுரிமை தந்தார்‌. 


கம்யூனிஸ்ட்கள்‌ மத்தியில்‌ இணங்கி செல்வதற்கான அடிப்படைகள்‌ அம்பேத்கரிடம்‌ 
இருந்தபோதும்‌ அவர்‌ தனது தொழிற்சங்கத்தை கம்யூனிஸ்ட்கள்‌ வழியொற்றிய 
நடவடிக்கைகளாக அமைத்துக்கொள்ளவில்லை. மார்க்சியர்கள்‌ பேசிய வன்முறை 
பாதை உகந்ததல்ல என அவர்‌ கருஇனார்‌. 


முத்தாய்ப்பாக ரங்காவின்‌ மொழியில்‌ அம்பேத்கர்‌ இப்படுத்தான்‌ பார்க்கப்பட்டார்‌. "டா. 
காட6ி5 5 50 1ஈ 116௨ மோளிர்பளார்‌ காடு ௭௦ ௦10 ஊாபளிர்6, 11060 ொர்‌ வாம்‌ ர2- 
ஏ9ர்‌€0 15 ௨011௦5 616 1௦ 16 உக ௦7 ௦பா மோள்ர்பர்‌1௦ஈ. (16 /25 8 1ப6 ொ௦ொகர்‌. [16 [14/60 85 8 
பறகா6€ டயர்‌ 1௦ 16 ரீபர்பா6 500141: 0௦01804/ ௦7 [ளலா 5ுகாது.” 


முரளிதர்‌ பண்டாரே ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தவர்‌. உச்சநீதுமன்றத்தில்‌ 
நீதிபதியாகவும்‌ செயல்பட்டவர்‌. அவர்‌ மராட்டிய மாறில மூத்த காங்‌்இரஸ்காரராகவும்‌ 
அறியப்பட்டவர்‌. அவர்‌ அம்பேத்கரை எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்‌ எனப்‌ பார்க்கலாம்‌. 


இண்டாமையை கடவுள்‌ சஇத்துக்கொள்கறார்‌ எனச்சொன்னால்‌ அக்கடவுள்‌ எனக்கு 
வேண்டாம்‌ என குறிப்பிட்டவர்தான்‌ திலகர்‌. சுயராஜ்யம்‌ எனது பிறப்புரிமை என்ற 
திலகர்‌ தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அடிப்படை உரிமைகள்‌ இல்லையெனில்‌ அது 
சுயராஜ்யமாக இருக்காது எனவும்‌ குறிப்பிட்டார்‌. அது புதிய அடிமைத்தனமாகவே 
அமையும்‌ என்றார்‌. 


அம்பேத்கருக்கு தலித்‌ மக்களின்‌ சமுக, அரசியல்‌ பொருளாதார விடுதலை 
தலையாயதாக இருந்தது. அதற்கு அவர்‌ வேர்முதல்‌ வேலை செய்யவேண்டியிருந்தது. 
இதற்காக நாடு சுற்றினார்‌. உலக அரங்குகளில்‌ பிரச்சனையை எடுத்துச்‌ சென்றார்‌. 
சைமன்‌ சாட்சியம்‌, வட்டமேஜை மாநாடுகளில்‌ உரைகள்‌, அரசியல்‌ நிர்ணய சபையில்‌ 
பங்களிப்பு என அவர்‌ நடவடிக்கைகள்‌ வரலாற்று பாத்தரங்களாஇியுள்ளன. 


28 


தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சமன்மை வாய்ப்பைப்பெற முதலில்‌ அரசியல்‌ உரிமை 
வேண்டும்‌ என அம்பேத்கர்‌ உழைத்தார்‌. அவர்களுக்கு அதிகாரத்தில்‌ குரல்‌ இருக்கச்‌ 
செய்தார்‌. இந்த அதிகாரம்‌ மூலம்‌ அவர்களின்‌ அனைத்து பின்னடைவுகளையும்‌ 
ஓரளவிற்காவது சரி செய்து கல்வி, வேலைவாய்ப்புகளில்‌ முன்னேற்றம்‌ 
கொணரரமுடியும்‌ எனக்‌ கருதினார்‌. 


1919 மிண்டோ மார்லி சட்டம்தான்‌ அதிகாரபூர்வமாக ஒடுக்கப்பட்ட மக்கள்‌ பற்றி 
குறிப்பிட்டது. மத்திய அசெம்பிளிக்கு நியமிக்கப்பட்ட 14ல்‌ ஒருவர்‌ ஒடுக்கப்பட்ட 
பிரதிநிதி என்றது. அதேபோல்‌ மாநில பிரஇுறிதுகள்‌ 4 என கொடுத்தது. 


1928ல்‌ வந்த சைமன்‌ கமிஷனிடம்‌ அம்பேத்கர்‌ செட்யூல்ட்‌ சாஇயினரின்‌ ஒதுக்‌கீட்டை- 
இணைந்த வாக்களார்‌ முறையுடன்‌ கோரினார்‌. இஸ்லாமியரின்‌ தனி வாக்காளர்‌ 
தொகுதியை எஜஇர்க்கவும்‌ செய்தார்‌. பின்னர்‌ அம்பேத்கரும்‌ தனி வாக்காளர்‌ தொகுது 
என மாற்றிக்கொண்டதும்‌ ராம்சே அவார்ட்‌ கொடுக்கப்பட்டு காந்தி உண்ணாவிரதம்‌, 
புனா உடன்பாடு போன்ற றிகழ்வுகள்‌ உருவாயின. 


சைமன்‌ கமிஷன்‌ 1930ல்‌ தனது அறிக்கையில்‌ முஸ்லீம்களுக்கு தனி வாக்காளர்‌ தொகுதி 
எனச்‌ சொல்வது 'பொது குடிமகன்‌' எனும்‌ கருத்துரு உருவாக தடையாக இருக்கும்‌ என்று 
தெரிவித்தது. ஆனாலும்‌ இருப்பதை தொடரவே பரிந்துரைத்தது. நேரு அறிக்கையையும்‌ 
அது புறக்கணித்தது. சைமன்‌ கமிஷன்‌ கூட்டு வாக்காளர்‌ முறையில்‌ 0960165560 0255 
எனும்‌ ஒடுக்கப்பட்ட பிரிவினர்க்கு இட ஓதுக்‌&டு செய்யலாம்‌ என்றது. ஆனால்‌ 
வேட்பாளர்‌ நிற்பதற்கு தகுதி சான்றிதழை கவர்னரிடம்‌ பெறவேண்டும்‌ என்ற 
நிபந்தனை இருந்தது . அம்பேத்கர்‌ 'நாமினேஷன்‌' என்பதை ஏற்பதற்தில்லை என 
தெரிவித்தார்‌. எந்தவித நிபந்தனையுமில்லாமல்‌ தேர்ந்தெடுக்கப்படவேண்டும்‌ என்றார்‌. 
மேலும்‌ அவர்‌ தனி வாக்காளர்‌ தொகுதி எனவும்‌ சொல்லத்துவங்கஇனார்‌. சுயராஜ்யம்‌ 
என்றால்தான்‌ மக்களுக்கு உண்மையான அதிகாரம்‌ இடைக்கும்‌. பட்டியல்‌ 
சாதியினருக்கும்‌ அதுதான்‌ இலக்கு என அம்பேத்கர்‌ குறிப்பிட்டார்‌. 


சைமன்‌ கமிஷனைத்‌ தொடர்ந்து முதல்‌ வட்டமேஜை மாநாடு 12-11-1930ல்‌ கூட்டப்பட்டது. 
ட சம்பர்‌ 1 வரை நடந்த இக்கூட்டத்தொடரில்‌ காங்கரஸ்‌ பங்கேற்க மறுத்துவிட்டது. 
இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டின்‌ கூட்டத்தொடர்‌ 7-9-31 முதல்‌ 1-12-1931 வரை 
நடைபெற்றது. காங்‌இரஸ்‌ சார்பில்‌ காந்து பங்கேற்றார்‌. 


முதல்‌ வட்டமேஜையில்‌ அம்பேத்கர்‌ இந்தியாவில்‌ உள்ள அனைத்து 
தாழ்த்தப்பட்டவர்களும்‌ இன்றுள்ள அதிகார வர்க்க அரசாங்கத்தை மாற்றி மக்களால்‌ 
மக்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்கவே விரும்புஒறார்கள்‌ . நீங்கள்‌ விபத்தாக 
உருவாக்க நினைக்கும்‌ அரியல்‌ சட்டத்தை மக்கள்‌ எப்படி ஏற்பார்கள்‌. பெரும்பான்மை 
மக்களின்‌ விருப்பத்தை கொள்ளாத அரியல்‌ சட்டம்‌ நிற்காது என்றே பேசியிருந்தார்‌. 


ஒடுக்கப்பட்ட மக்களின்‌ பிரச்னை சமுகரீதியானது எனச்‌ சொல்வதை பார்க்கிறோம்‌. 
ஆனால்‌ அதன்‌ தீர்வு அரசியலில்‌ இருக்குறது. எங்கள்‌ கரங்களுக்கு அரசியல்‌ அதிகாரம்‌ 
இடைக்கப்பெறாமல்‌ எங்கள்‌ பிரச்னை தீராது. எவராலும்‌ அதை $ர்க்கவும்‌ முடியாது என 
அம்பேத்கர்‌ உரை அமைந்தது. 


29 


"4/6 ர்வ 12 ஈ௦௦௦ஸ்‌/ சோ 6௦6 ௦பா ர்வ௦65 85 புவ 85 6 08, காம்‌ ங்‌ கோொ௦ர்‌ ரளா௦6 10 பா 655 
1/6 064 0௦1111/௦௮1 ௦ல்‌ ர ௦பா ௦ 8௦5.” 


இரண்டாவது வட்டமேஜைக்கு முன்னர்‌ அம்பேத்கர்‌ காந்தியை சந்திக்கிறார்‌. 
அம்பேத்கரும்‌ ஒடுக்கப்பட்ட பிரிவிலிருந்து வந்தவர்‌ என காந்தி அறிந்திருக்கவில்லை. 
பிராம்மணர்‌ என்று கூட நினைத்திருந்தார்‌. அம்பேத்கர்‌ காந்தியிடத்தில்‌ எனக்கு 
தாய்நாடு இல்லை என்றார்‌. வட்டமேஜையில்‌ தங்கள்‌ கருத்துக்களைப்‌ பார்த்தபோது 
றந்த தேசபக்தர்‌ என்றே கருதமுடியும்‌ என்றார்‌ காந்து . இல்லை எனக்கு சொந்த நாடு 
இல்லை என அழுத்தமாக மறுமொழி தருகிறார்‌ அம்பேத்கர்‌. நாங்கள்‌ நாய்கள்‌ 
பூனைகளைவிட கேவலமாக நடத்தப்படுகிறோம்‌. எப்படி இந்த மதத்தை, நாட்டை 
சொந்தம்‌ என கொண்டாடமுடியும்‌. சுயமரியாதை கொண்ட எந்த ஒடுக்கப்பட்டவராலும்‌ 
இந்த நாடு குறித்து பெருமிதம்‌ கொள்ளமுடியாது என்ற பதிலே காந்திக்கு 
அம்பேத்கரிடமிருந்து இடைத்தது. 


எங்களுக்கு இமைக்கப்படும்‌ அநீதி காரணமாக நாங்கள்‌ விசுவா௫கள்‌ இல்லாமல்‌ 
ஆஒஇயுள்ளோம்‌. என்னை துரோகி என சொன்னாலும்‌ அதற்கு வருத்தப்படமாட்டேன்‌. 
நான்‌ ஏதாவது தேச சேவை செய்கிறேன்‌ என்றால்‌ அது தேசபக்தி காரணமாக அல்ல. 
மாசற்ற மனசாட்சியால்தான்‌ ( 15 0ப6 1௦ ஈர பாதப!/60 6௦050/67௦6 8௦ ஈ௦்‌ (6 1௦ உரு ஐசஸ்ர௦41௦ 
166106 1 6) எனவும்‌ அம்பேத்கர்‌ குறிப்பிட்டி ருந்தார்‌. 


காலம்‌ காலமாக ஒடுக்கப்பட்டுவரும்‌ என்‌ மக்களுக்கு உரிமைகளை பெறுவதற்கு நான்‌ 
செய்வது பாவமாகாது. என்னால்‌ இந்த நாட்டிற்கு தங்கு வராமல்‌ இருப்பது என்‌ 
மனசாட்‌௪ காரணமாகத்தான்‌ (807 01556௦ 1௦ 14/5 6௦பார்நு, [ர ரூ௦ப/9 ஈ௦்‌ 0௨ ௨ எ; கா௦்‌ ரீ கர ஈள௱- 
0065 101 ௦06 1௦ 118 ௦௦பார்ரு 14௦ப0 ஈர ௨௦4௦1, [ர ஷு 06 0ப6 1௦ ஈர ௦௦501800௦6.) என தன்‌ வருத்தம்‌ 
தோய்ந்த குரலை வெளிப்படுத்தினார்‌ அம்பேத்கர்‌. 


முஸ்லீம்களும்‌, €க்‌ஒயர்களும்‌ தாழ்த்தப்பட்டவர்களைவிட மேலான நிலையில்‌ 
இருந்தும்‌ அவர்களுக்கு அரசியல்‌ அங்கீகாரம்‌ இடைத்துள்ளது. காங்‌இரசும்‌ முஸ்லீம்கள்‌ 
கோரிக்கையை ஏற்றுள்ளது. முதல்‌ அமர்வு ஓடுக்கப்பட்டவர்களுக்கு அரியல்‌ 
பாதுகாப்பு, போதுமான பிரஇிறிஇுத்துவம்‌ கொடுத்துள்ளது. இதில்‌ தங்கள்‌ கருத்தென்ன 
என அம்பேத்கர்‌ வினவினார்‌. இந்துக்களிடயிருந்து அரசியல்‌ பிரிப்பை உருவாக்குவதை 
ஏற்கமுடியாது. அதற்கு எஇுராக இருக்கிறேன்‌. அது தற்கொலைக்கு சமம்‌ என்றார்‌ காந்து. 


வட்டமேஜையில்‌ இவ்வேறுபாடு எதிரொலித்தது. தனித்த வாக்காளர்‌ தொகுதி தராத 
எந்த அரசியல்‌ சட்டத்தையும்‌ 'டி௪'க்கள்‌ ஏற்கமாட்டார்கள்‌. இடஒதுக்கீடு, 
கூட்டுவாக்காளர்‌ என்றால்‌ பெரும்பான்மை கருணையில்தான்‌ ஓடுக்கப்பட்டவரின்‌ 
பிரதிநிதி இருக்கமுடியும்‌ என அம்பேத்கர்‌ கருதினார்‌. வாழ்வைப்போல்‌ 
இண்டப்படாதவர்‌ முன்னேற்றமும்‌ எனக்கு முக்கியமானது. எனவே தனி ஒருவனாக 
இருந்தால்‌ கூட இதை தடுக்கவே முயற்௪ப்பேன்‌ என்றார்‌ காந்தி. 


கம்யூனல்‌ அவார்ட்‌ என அறியப்படும்‌ வகுப்புவாரி பிரதுறிதஇுத்துவத்தை பிரிட்டிஷ்‌ 
பிரதமர்‌ ராம்சே மக்டானல்ட்‌ ஆகஸ்ட்‌ 17 1932ல்‌ அறிவித்தார்‌. இதல்‌ இட ஓஒதுக்‌&டு 
தொகுதிகள்‌, இரட்டை வாக்குரிமை சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஏற்பாடு 20 
ஆண்டுகளுக்கு பின்னர்‌ மறைந்துபோகும்‌ என்றனர்‌. முஸ்லீம்கள்‌, €க்‌ஒயர்‌, 


30 


அய்ரோப்பியர்‌, இறிஸ்துவர்‌ என தனி வாக்காளர்‌ முறை ஏற்படுத்துவதன்‌ மூலம்‌ நாடு 
பிரிவினையுள்‌ போகும்‌ (6௨ கயா ௦௦ 0௮1//66௦ ஈத என்ற கவலை இருந்தது என 
பந்த்ரே சொல்‌ றார்‌. 


காந்தி காலவரையற்ற பட்டினிப்போரை செப்டம்பர்‌ 20 1932ல்‌ துவக்கினார்‌. முன்னதாக 
செப்டம்பர்‌ 19 அன்று பம்பாயில்‌ மதன்மோகன்‌ மாளவியா தலைமையில்‌ இந்து 
தலைவர்கள்‌ கூடினர்‌. அம்பேத்கர்‌ பங்கேற்றார்‌. காந்தியின்‌ உண்ணாநோன்பு இரண்டு 
அம்சங்களை இதீவிரமாக்கியது. காந்தியின்‌ உயிர்‌, தீண்டாமை இல்லாத சமூகம்‌. 
அம்பேத்கர்‌ மீது நாட்டின்‌ முழு கவனமும்‌ திரும்பியது. அவர்‌ மகாத்மா உயிரைக்‌ 
காப்பாரா? 


தேஜ்பகதூர்‌ செப்டம்பர்‌ 21 அன்று கூறிய இட்டத்தில்‌ 197யை (71 இடங்களுக்கு பதில்‌) 
அம்பேத்கர்‌ கோருஇறார்‌. இரட்டைறிலையில்‌ தேர்வு என்பதும்‌ பேசப்படுகிறது (௦1/60 8 
506 ௦7 ற்று 80௦ 560௦00 6ல்‌. காந்தியை அம்பேத்கர்‌ றையில்‌ சந்துக்ஒறார்‌. 
உருவாடுியிருக்கும்‌ பொதுக்கருத்துக்கு அஞ்சாமல்‌ தனது நிலையை உறுஇயாக 
வைக்கவும்‌ வேண்டும்‌, காந்தியின்‌ உயிரும்‌ காக்கப்படவேண்டும்‌ எனும்‌ பெரிய 
பொறுப்பு அவர்‌ தலையில்‌ சுமத்தப்பட்டிருந்தது. 


காந்தி பலவீனமாக இருந்தார்‌. அம்பேத்கர்‌ சொல்வதை செவிமடுத்தார்‌. "4௦ ஈவஉ ஈர 
ர்ப/6* வுாறாறக்ரு. | க௱ எரர்‌ நப, 0௦0௦, ட ௦5 ௦7 16 1405 4௦ப 5. பர்‌ 4௦ப 59 3௦0 816 ஈர 6560 1ஈ 
ஈர 7௪". எங்கள்‌ மக்களுக்காக மட்டும்‌ நீங்கள்‌ அர்ப்பணித்துக்கொண்டால்‌ நீங்கள்‌ 
எங்கள்‌ நாயகர்தான்‌ என அம்பேத்கர்‌ மறுமொழி பகர்இறார்‌. காந்த "4/௮, 4௭, [ரீ ர 15 5௦, 
120 3/௦ய ரண மர்க்$ூ௦ப ௮6 00% 1௦ 0௦ 1௦ 586 1. 9௦ 1* ௭௭௦ 5௮௨ ஈரூ ॥₹6” என்‌ இறார்‌. 


“| வடு 0௦ 1௦7 புலார்‌ 1௦ 10160௦ பர்க்‌ நுபொ 06௦016 18/6 066 ராவார்‌ நே 16 க/கா0. | 8066013௦பா 
08 ஷு்‌வ, பர்‌ $4௦ப 50௦ய/6 1சா௦6 ௦06 ாணெஷடி ர்௦ ர. 7௦ 5௦010 வந்‌ 16 காவ ஷு 1௦ ௮ 16 
56915. 1*௦ப 816 பார்‌௦ப௦2016 நே 647 8௦ | எரா ௫ 80011௦. 4/6 ராப்‌ 06 ௦06 800 101016. | ரா நா60260 
1௦ 04/௨ ஈர 1176 1௦ வளர்‌ 10௨ பபழர்‌/௦ர ௦7 16 பரப்‌ பாரு. " என காந்தி தெரிவிக்கிறார்‌. 


இந்த ஏற்பாடு எவ்வளவு காலம்‌ 10 ஆண்டுகளா 5 ஆண்டுகளா என்பதில்‌ சர்ச்சை 
இருந்தது. உடன்பாடு ஏற்படவில்லை. ராஜாஜி அதை எதிர்காலத்தில்‌ இருபக்கமும்‌ பேசு 
ர்த்துக்கொள்ளலாம்‌ என்றார்‌. செப்டம்பர்‌ 24 மாலை 5 மணிக்கு உடன்பாடு ஏற்பட்டு 
கையெழுத்திடுகன்றனர்‌. அம்பேத்கர்‌ 148 இடங்களை பெற்றார்‌. பிரிட்டிஷ்‌ அரசாங்கம்‌ 
உடன்பாட்டை ஏற்றவுடன்‌ செப்டம்பர்‌ 26 1932ல்‌ காந்தி உண்ணாநோன்பை 
முடித்துக்கொண்டார்‌. 


அம்பேத்கர்‌ தனது அனுபவத்தின்‌ அடிப்படையில்‌ மீண்டும்‌ இப்பிரச்னையை மார்ச்‌ 
1947ல்‌ 'அரசாங்கமும்‌ ௪றுபான்மையினரும்‌' என்கிற குறிப்பில்‌ எழுப்பினார்‌. ஆனால்‌ 
நாட்டுப்‌ பிரிவினையின்‌ கசப்பான அனுபவங்களால்‌ தனித்த வாக்காளர்‌ முறை என்பது 
ஒழிக்கப்பட்டது. தனித்தொகுதி முறையை சட்டப்படி நீட்டுக்கும்‌ வகையில்‌ அம்பேத்கர்‌ 
செய்த ஏற்பாடு பாதுகாப்பிற்குரியதாக அமைந்தது. 76 லூள்‌ா ௦7 5608சர௨ 16610194௦5 25 
80௦1159060 1" 1௨ ஈவு ோலஸிர்ப1/௦ா. கிரா பு 5௦ ரம்‌ 1௪ம்‌ வார்‌/௦/6 334 பஷ 60 வரந ௨௱வா 060 1௦ 
ஓர்வா0 16 றல/௦0 ௦7 £866ஙளா என்பதையும்‌ சேர்த்தே பார்க்கவேண்டும்‌ என பந்த்ரே 
விளக்குகிறார்‌. 


31 


விடுதலை இந்தியாவில்‌ நாடாளுமன்றத்தில்‌ பட்டியல்‌ பிரிவினர்‌ இடம்பெற்றும்‌ 
தலித்களின்‌ சமூக வாழ்க்கையில்‌ பெரும்‌ முன்னேற்றம்‌ ஏற்படவில்லை. வாய்ப்புகளில்‌ 
சமத்துவம்‌ என்பது ஏட்டளவிலேயே உள்ளது. தலித்கள்‌ மீதான ஒடுக்குமுறைகள்‌ 
நின்றபாடில்லை. அம்பேத்கர்‌ பெரிதும்‌ நம்பி உழைத்த முழக்கங்களான புட வங்‌, 60ப௮ிநு 
8 கர்வ 50பா05 1௦ 4 உ 1௦1 4௦080 என்கிற கவலை தோய்ந்தக்குரலை பந்த்ரே 
வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. 


புருஷோத்தம்‌ மாவலங்கர்‌ புகழ்வாய்ந்த தாதாசாகேப்‌ மாவலங்கரின்‌ மகன்‌. 
தாதாசாகேப்‌ விடுதலைபெற்ற இந்திய நாடாளுமன்றத்தின்‌ சபாநாயகர்‌. மகனான 
புருஷோத்தம்‌ மாவலங்கர்‌ ஹரால்ட்‌ லாஸ்குியின்‌ மாணவர்‌. நாடாளுமன்ற 
உறுப்பினராக இருந்தவர்‌. அம்பேத்கர்‌ குறித்து புருஷோத்தம்‌ மாவலங்கர்‌ 
குறிப்பிட்டுள்ளதை பார்க்கலாம்‌. 


அனைத்து அம்சத்திலும்‌ அம்பேத்கர்‌ தேசியத்தலைவராக மதிக்கப்படவேண்டியவர்‌. 
ஓடுக்கப்பட்டவர்களின்‌ உரிமைகள்‌ மற்றும்‌ வாழ்க்கை மேம்பாட்டைப்‌ பொறுத்துத்தான்‌ 
இந்தியா உண்மையான சுதந்திரநாடு என சொல்லப்படமுடியும்‌. இந்த 
மேம்பாட்டைக்கொணரப்‌ போராடிய தலைவர்‌ அம்பேத்கர்‌. 


கல்வி வாய்ப்பு என்பதற்கு அவர்‌ முன்னுரிமை கொடுத்தார்‌. அவரே தன்‌ அளவில்‌ 
கற்றறிந்த, புலமை வாய்ந்த அரசியல்‌ தலைவராக இருந்தார்‌. அவரின்‌ இச்சிறப்பிற்கு 
நாடு பெருமைப்படவேண்டும்‌. அவரால்‌ எந்த முட்டாள்தனத்தையும்‌ சஇத்துக்கொள்ள 
முடியவில்லை. 


டாக்டர்‌ அம்பேத்கர்‌ தனித்துவம்‌ நிறைந்த தனிநபர்‌ எனும்‌ குணத்துற்குரியவர்‌. 
அரைவேக்காட்டுபேர்வழிகளை அவர்‌ சஒத்துக்கொண்டதேயில்லை. அதே நேரத்தில்‌ 
தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை பிறருடன்‌ நேர்த்தியாக இணைந்து செய்தும்‌ 
காட்டினார்‌. தன்‌ சொந்த மனிதர்கள்‌ எனக்‌ கருதியவர்களின்‌ மேம்பாட்டிற்காக 
அவர்களை திறம்பட வழிநடத்துவதில்‌ கவனம்‌ குவித்தார்‌. அவர்‌ இயக்கங்களை 
நடத்தியிருந்தாலும்‌ தன்னை அமைப்பு மனிதனாக ௦08014 ஈகா! ஆக 
நிறுவிக்கொண்டதில்லை. பலநேரங்களில்‌ அவர்‌ தனித்த காவலாளியாகவே (8 1௦6 
ர்‌ ஏ) காணப்பட்டார்‌. 


பம்பாயில்‌ அம்பேத்கர்‌ ஜூலை 19, 1937ல்‌ எம்‌ எல்‌ ஏ ஆனார்‌. முன்னதாக அவர்‌ நியமன 
உறுப்பினராக இருந்தார்‌. அவரது பட்ஜெட்‌ விவாதங்கள்‌ அவரின்‌ மேதமையை காட்டும்‌. 
விமர்சனங்கள்‌ தெறிக்கும்‌. அவையில்‌ உள்ளோர்‌ அனைவரும்‌ தன்னை உற்று கவனிக்க 
வைப்பார்‌. அடிப்படைக்‌ கல்வி, தொழில்‌ தகராறு, மொழிவாரி மாநிலம்‌, இரண்டாம்‌ 
உலக யுத்தத்தில்‌ இந்தியப்பங்கேற்பு போன்ற விவாதங்களில்‌ அவரது அறிவுக்கூர்மை 
பளிச்சிட்டது. 


இன்றுள்ள நிலையிலேயே தொடர்ந்து கல்வி கற்பிக்கப்படும்‌ என்றால்‌ பெண்‌ 
குழந்தைகள்‌ முழுமையாக கல்வி பெற 300 ஆண்டுகள்‌ பிடழுக்கும்‌ எனப்‌ பேசு 
மனசாட்‌சயை உலுக்கஒனார்‌. அன்று மாகாண பிரதமராக இருந்த பி ஜி கேர்‌, 
உள்துறைஅமைச்சர்‌ முன்ஷி அனைவருடனும்‌ அவர்‌ கடுமையான விவாதங்களை 
மேற்கொண்டவர்‌. 


32 


ஆகஸ்ட்‌ 23 1937 அன்று அம்பேத்கர்‌ முக்கிய மசோதா ஒன்று குறித்து கருத்தை 
வெளியிட்டார்‌. அமைச்சர்களுக்கு ஒரே மாதுரியான 548௦௦௦ 5 என்பது சரியல்ல. 
அவரின்‌ சமூக பின்புலத்திற்கேற்ப ஊஇயம்‌ என்பது அவசியம்‌. துறமை, நிர்வாக 
நேர்மை, ஜனநாயக பண்புகள்‌ போன்றவைகளும்‌ அளவுகோலாக இருக்கலாம்‌ என்றார்‌. 
அமைச்சர்கள்‌ தாங்கள்‌ சிறந்தவர்களாக, கற்பவர்களாக எடுத்துக்காட்டானவர்களாக 
இருக்கவேண்டும்‌. "7௨ ஒபர பல்‌ 6௨16 மாவா பள்‌" என்கிற மேற்கோளை அவர்‌ தந்தார்‌. 


நேரு அமைச்சரவையில்‌ அம்பேத்கர்‌ சட்ட அமைச்சராக நியமிக்கப்பட்டார்‌. 'இந்து 
கோடு' பில்‌ கொணரும்போது கடும்‌ எதிர்ப்பைக்‌ கண்டார்‌. அமைச்சரவையிலிருந்து 
அவரின்‌ விலகலுக்கு இதுவும்‌ முக்கிய காரணமானது. உடல்நிலை சரியில்லாததால்‌ 
அவர்‌ விலகினார்‌ என்று மாவலங்கர்‌ சொல்ஒறார்‌. அம்பேத்கர்‌ உடல்நிலை சரியில்லை 
என சொல்லி எந்த பொறுப்பிலிருந்தும்‌ தான்‌ வெளியேறியதஇில்லை என தன்‌ விலகல்‌ 
குறித்த உரையில்‌ தெளிவுபடுத்தியிருந்ததை மாவலங்கர்‌ ஏன்‌ சுட்டிக்காட்டத்‌ தவறினார்‌ 
எனத்‌ தெரியவில்லை. 


அம்பேத்கர்‌ எப்போதும்‌ நேர்த்தியாக உடை அணிந்து வருவார்‌. கம்பீரமாக எதையும்‌ 
உறுதியான தொனியில்‌ பேசக்கூடியவராக இருந்தார்‌. கேள்வி நேரத்தில்‌ அவரின்‌ 
இறமை கூடுதலாக தெரியும்‌. கச்சிதமான பதிலை உரியவகையில்‌ தர முயற்டப்பார்‌. 
எது கேட்கப்படுகிறதோ அதற்கு சம்பந்தமில்லாமல்‌ எதையும்‌ அவையில்‌ தெரிவிக்க 
மாட்டார்‌. அவரது பதில்‌ அதிகாரபூர்வமானதாக சரியானதாக இருக்கும்‌. அவர்‌ 
கடுமையாக நடந்துகொள்கிறார்‌ என அவை உறுப்பினர்கள்‌ சிலர்‌ நினைப்பர்‌. 
ஆனாலும்‌ அவரின்‌ ஆளுமை காரணமாக அவர்‌ காட்டும்‌ கோபம்‌ பெரிதாக 
எடுத்துக்கொள்ளப்படாமல்‌ போகும்‌ எனச்‌ சொல்கிறார்‌ மாவலங்கர்‌. 


அம்பேத்கரின்‌ விசாலமான அறிவையும்‌ இதயத்தையும்‌ அவர்‌ இந்திய நாட்டின்‌ 
அரசியலமைப்பு சட்ட வரைவில்‌ வெளிப்படுத்திய விவாதங்களில்‌ காணமுடியும்‌. -ப6 
90160 5பழளட 85 8ஈ "கஷ்ட ரகா". 16 160, 85 புவி 85 25 160, 1ஈ 1/5 றா௦6ர்‌ என காட்டுகிறார்‌ 
மாவலங்கர்‌. 


அம்பேத்கரின்‌ உரையிலிருந்து இறந்த மேற்கோள்‌ ஒன்றை மாவலங்கர்‌ எடுத்து அவரின்‌ 
எச்சரிக்கையை புலப்படுத்துஒறார்‌. 


ர்ர்யடி 50016 &௱060ிச 2514 11௦6 1949 ஈ 1௨ ஜோல்ர்பளார்‌ 550 


"பவி வ 6 0000 8 மோல்‌ர்பர்‌௦ா ரா 06, 14 15 5பா6 1௦ 1பாரா ௦பர்‌ 080 (0668ப56€ 1056 6/௦ 816 641160 1௦ 4௦11 1, 
[1௮006 1௦ 6 8 080 |௦1. (1௦வ/ வள 080 9 6௦514ப*/௦ா ராஷ்‌ 06, 14 ராஷ ரபா ௦பம்‌ 1௦ 06 0000, 14 1௦56 54௦ 816 
08160 1௦ ௦1% 16, ஈஸ 1௦ 06 8 00௦0 1௦. 16 ௩௦1/0 ௦1 8 ோல்‌ர்ப11௦ா 0௦085 1௦1 06080 க பட 
111௨ ர௭பா€ ௦711௨ ோல்‌(பர்‌௦ா". 


அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ நல்லதாக தொழிற்படுவது என்பது அதை 
கையாள்பவர்களை பொருத்தே இருக்கிறது. ஆகவே... என்ற எச்சரிக்கை உணர்வை 
பொறுப்பை மக்களிடம்‌ அம்பேத்கர்‌ விட்டுச்‌ சென்றுள்ளார்‌. 


பேராசிரியர்‌ சத்தேஸ்வர்‌ பிரசாத்‌ (6௦1. 5/8 1௯௧௮ பீகார்‌ நாளந்தாவிலிருந்து 
காங்கரஸ்‌ சார்பில்‌ பலமுறை லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்‌. பல 


33 


புத்தகங்களை இந்தியில்‌ எழுதியவர்‌. அம்பேத்கர்‌ குறித்து சுருக்கமாக அவரின்‌ கருத்து 
இங்கு இடம்‌ பெறுஇுறது. 


அம்பேத்கர்‌ சமூக மாற்றத்தை விதைத்த முன்னோடி. அம்பேத்கரின்‌ வாழ்நாள்‌ 
போராட்டம்‌ சமூகநீதிக்கானது- அநீஇக்கு எஇரானது. சமூக பொருளாதார ஜனநாயகம்‌ 
வராமல்‌ அரசியல்‌ ஜனநாயகம்‌ முழுமை அடையாது. தன்‌ வாழ்நாளுக்குள்ளாகவே தனது 
கனவிற்கான அடிப்படைகள்‌ நடைமுறைக்கு வருவதை அவரால்‌ காணமுடிந்தது. 


அம்பேத்கர்‌ தன்‌ உரையில்‌ நாடு சந்திக்கும்‌ முரணை சுட்டிக்காட்டினார்‌. அரசியலில்‌ 
ஒரு மனிதன்‌ ஒரு முப்பு கொண்டு நுழையும்‌ நாம்‌ சமூக, பொருளாதார 
அசமத்துவத்தை சுமந்தே செல்கிறோம்‌. சமதையான சமூகம்‌ என்பது 
புறக்கணிக்கப்பட்டே வருகிறது. இந்த முரண்‌ எவ்வளவு காலம்‌ நீடிக்கமுடியும்‌ என்கிற 
கேள்வியை அவர்‌ எழுப்பினார்‌. சமூக பொருளாதார சமத்துவம்‌ என்கிற கோட்பாட்டில்‌ 
எவ்வளவு காலம்‌ நாம்‌ பாராமுகமாக இருக்கமுடியும்‌ . அதன்‌ மறுப்பு என்பது அரசியல்‌ 
ஜனநாயக அமைப்பிற்கே ஆபத்தானதாக மாறிவிடும்‌. அதன்‌ அடிப்படையே தகர்ந்து 
போகும்‌ என்கிற அபாய சங்கை அம்பேத்கர்‌ ஊஇயே சென்றுள்ளார்‌. 


அவரைப்பொறுத்தவரை வாழ்வின்‌ தத்துவம்‌ சமத்துவம்‌, சுதந்திரம்‌, சகோதரத்துவம்‌ 
நிரம்பியதாக இருக்கவேண்டும்‌. இதை அவர்‌ மும்மூர்த்திகள்‌ என அழைப்பார்‌. உடலின்‌ 
ஏதோ ஒரு பாகம்‌ பழுதுபட்டாலும்‌ எப்படி பலவீனப்படுமோ அப்பமுத்தான்‌ இந்த 
அங்கங்கள்‌ எது குறைந்தாலும்‌ மனித வாழ்க்கை பங்கப்படும்‌. ஜனநாயகம்‌ மெல்ல 
அழுஇப்போகும்‌ என்றார்‌. 


'வர்ணாஸ்ரமம்‌' என்பதை எதிர்த்து போராடவேண்டும்‌- அப்போதுதான்‌ விடுதலைக்கு 
சரியான அர்த்தம்‌ இடைக்கும்‌ என்றவர்‌ அம்பேத்கர்‌. ஜனநாயகத்தின்‌ €ரான 
வளர்ச்சிக்கு பிறப்பு அடிப்படையிலான மேல்‌ சாதஇு- ழ்‌ சாது எனும்‌ கட்டமைப்பு 
தகர்க்கப்படவேண்டும்‌ என அவர்‌ விழைந்தார்‌. அவரின்‌ கனவு இந்தய ஜனநாயகம்‌ 
வளர்ந்தோங்கஒய ஒன்றாக இருக்கவேண்டும்‌ என்பதாகவே இருந்தது. 


ரேணுகா ராய்‌ தனது 16 ஆம்‌ வயதிலேயே காந்தியின்‌ செயல்பாடுகளில்‌ 
ஈர்க்கப்பட்டவர்‌. ரேணுகா லண்டன்‌ எகானமிக்‌ ஸ்கூல்‌ சார்ந்தவர்‌. அரசியல்‌ 
நிர்ணயசபை மற்றும்‌ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்‌. அம்பேத்கர்‌ குறித்து 
அவர்‌ சொல்லியதை சுருக்கமாக காண்போம்‌. 


தான்‌ நியாயம்‌ என உணர்ந்ததிலிருந்து எளிதில்‌ வழுவாமல்‌ இருக்கும்‌ உள 
உறுதஇகொண்டவர்‌ அம்பேத்கர்‌. தனது கருத்துக்காக போராடிக்கொண்டிருந்தாலும்‌ 
எதார்த்த நிலைகளுக்கேற்ப சமரசங்களை அனுமஇத்தவராகவும்‌ அவர்‌ இருந்தார்‌. 
இராமங்களில்‌ நிலவும்‌ சாதிய மேலாதிக்க நிலையில்‌ பஞ்சாயத்து ராஜ்‌ எனப்பேசுவது 
பயனளிக்காது என அம்பேத்கர்‌ கருதினார்‌. அதனால்‌ அதை வழிகாட்டும்‌ நெறிகளின்‌ 
பகுதியாக இருக்கலாம்‌ எனக்கருதஇினார்‌. அதன்‌ வடிவமாக அரசமைப்பு சட்ட ஷரத்து 40 
அமைந்தது. 


வங்‌ 40 :ம6ன்ப6 ரரவ்றக ௦7 5194௨ ௦1/லு 85 101005: "116 51946 எக 1௮/6 54605 1௦ 098156 பரி1806 
0ொள்ஸ/ச5 8௦ ௨0௦ 1௭ மர்‌ வப்‌ 00/66 வா்‌ கபர 85 ௱ஷ/ 06 1606558007 1௦ ௨௮1௨ 1 1௦ 


34 


ர்யான்ள 85 பார்ர்ச ௦4 5674-0௦ிளா௱ளார்‌". ராஜிவ்‌ ஆட்சிகாலத்தில்‌ பஞ்சாயத்து நகர்பாலிக சட்டம்‌ 
உருவானது. 


அதேபோல்‌ இந்து தொகுப்பு சட்டத்தில்‌ பெண்களுக்கு சொத்துரிமை என்பதில்‌ 
அம்பேத்கர்‌ உறுதியாக நின்றார்‌. நாடாளுமன்றத்தில்‌ அதற்கு எதிர்ப்பு இருந்தது. 
அம்பேத்கருக்கும்‌ எதுர்ப்பாளர்களுக்கும்‌ இடையில்‌ நேரு இருந்து அதை 4 பகுதிகளாக 
பிரித்து நிறைவேற்ற முயற்இத்தார்‌. தன்னை சந்தத்த பெண்‌ தலைவர்களிடம்‌ வருகிற 
நாடாளுமன்ற தேர்தலில்‌ தேர்தல்‌ அறிக்கையாக வைத்துவிட்டோம்‌ எனில்‌ 
எதிர்ப்பாளர்கள்‌ வாயை அடைத்துவிடலாம்‌ எனவும்‌ நேரு தெரிவித்து வந்தார்‌. ரேணுகா 
ராய்‌, துர்கா பாய்‌ போன்றவர்களுக்கு இதை தள்ளிப்போடுவஇில்‌ அம்பேத்கர்‌ போலவே 
விருப்பமில்லை. நேருவின்‌ முன்முயற்சியால்‌ பின்னர்‌ அம்மசோதா இரு பிரிவுகளாக 
இருமணம்‌- சொத்துரிமை என சட்டமானது. 


இப்போதைக்கு பஞ்சாயத்து ராஜ்‌ வேண்டாம்‌ என அன்று தள்ளிப்போட்டனர்‌. இந்து 
கோடு கொண்டுவருவதற்கு அம்பேத்கர்‌ எடுத்த பெரும்‌ முயற்இகளுக்காக 
இந்தியப்பெண்கள்‌ அம்பேத்கருக்கு கடன்பட்டுள்ளனர்‌. 

எஸ்‌ எல்‌ ஷத்தர்‌ (6 ட 5ஈ409 இந்திய நாடாளுமன்ற செயலராக இருந்தவர்‌. அவர்‌ 


தலைமை தேர்தல்‌ ஆணையராக வும்‌ இருந்துள்ளார்‌. அம்பேத்கர்‌ குறித்து அவர்‌ பதிவைக்‌ 
காண்போம்‌. 


அம்பேத்கர்‌ மேற்குவங்கத்திலிருந்து அரியல்‌ நிர்ணயசபைக்கு 
தேர்ந்தெடுக்கப்பட்டார்‌. புகழ்வாய்ந்த வரலாற்றாளரான எம்‌ வி பைலி அம்பேத்கர்‌ 
குறித்து பேசியதை ஷத்தர்‌ எடுத்துக்காட்டுகிறார்‌. தனது விவாத கூர்மையால்‌ மற்ற 
எவரையும்விட அரசியல்‌ நிர்ணயசபையில்‌ அம்பேத்கர்‌ மிளிர்ந்தார்‌. அவரிடம்‌ இருந்த 
தெளிவு பிரமிக்கத்தகுந்தது. தனது விமர்சகர்களையும்‌ காதுகொடுத்து கேட்கும்‌ 
பொறுப்புணர்வை அவர்‌ காட்டினார்‌. அவரை 'நவீன மனு' என அழைக்கலாம்‌. 


நேரு அவர்கள்‌ அம்பேத்கர்‌ மறைவை நினைவுகூர்ந்து உரையாற்றும்போது இந்து 
ஓடுக்குமுறைகளுக்கு எதிராக கலகக்கொமட உயர்த்தியவர்‌ என குறிப்பிட்டார்‌. அவர்‌ 
எதை எதிர்த்து போராடினாரோ அதை எதிர்த்து நாம்‌ அனைவரும்‌ 
போராடவேண்டியவர்களாகவே இருக்கிறோம்‌. இந்த நாடாளுமன்ற அவைக்கூட அவர்‌ 
பிரதிபலித்த வண்ணமே இயங்குகிறது என புகழாரம்‌ சூட்டினார்‌. 


இந்த நாட்டில்‌ பெரும்பான்மை- இறுபான்மை என இரு பிரிவினருமே தவறான 
அணுகுமுறையை மேற்கொண்டு வருகின்றனர்‌. இறுபான்மையினர்‌ இருப்பை 
பெரும்பான்மையினர்‌ புறக்கணிக்கக்கூடாது. அதேபோல்‌ தங்கள்‌ இருப்பை 
பெரிதுபடுத்திக்கொண்டே இறுபான்மையினர்‌ இருப்பது சரியல்ல என அம்பேத்கர்‌ 
கருதினார்‌. 

சிறுபான்மை என்பது வெடிமருந்து போன்றது- எப்போது வேண்டுமானாலும்‌ 
பற்றிக்கொண்டுவிடும்‌ என்கிற விழிப்புணர்வு தேவை. இறுபான்மையினருக்கு 
பாரபட்சம்‌ காட்டக்கூடாது என்பதை பெரும்பான்மையினர்‌ உணர்ந்து 
நடந்துகொள்ளவேண்டும்‌ என்பது அம்பேத்கரது அறிவுரை. அவர்களை உதாசீனம்‌ 


35 


செய்யத்துவங்்‌ஒவிட்டால்‌ அவர்களின்‌ இருப்பே கேள்விக்குள்ளாகும்‌ என மிகுந்த 
தூரப்பார்வையுடன்‌ இதை அவர்‌ விளக்கினார்‌. 


வெளிப்படையாக பத்துரிகை சுதந்திரம்‌ பற்றி அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ ஏன்‌ 
பேசவில்லை என்ற விமர்சனம்‌ வந்தது. அம்பேத்கர்‌ இதற்கும்‌ விளக்கம்‌ தந்தார்‌. 
இந்திய குடிமகன்‌ என்பாருக்கு உள்ள உரிமைகளைத்‌ தாண்டி பிரஸ்‌ என்பதற்காக 
எவ்வித தனிச்சலுகையும்‌ அவசியமில்லை. பத்திரிகை ஆ௫ிரியரும்‌ குடிமகன்‌ என்இுற 
உரிமையுடன்தான்‌ செயல்படப்‌ போடறார்‌- "466000 ௦7 50660 கா லமாக என 
சொல்லியுள்ளது போதாதா என அவர்‌ எ£ர்‌ கேள்வி எழுப்பி தன்‌ பதிலை தந்தார்‌. 


அரசியல்‌ நிர்ணய சபையின்‌ தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத்‌ அம்பேத்கரின்‌ 
செயல்பாட்டை விதந்து பேசினார்‌. அம்பேத்கர்‌ போல ஆர்வமும்‌ உற்சாகமும்‌ ஈடுபாடும்‌ 
கொண்டு வேலை செய்த உறுப்பினர்‌ வேறு எவரும்‌ இல்லை என்பதை தான்‌ 
உணர்ந்ததாக அவர்‌ தெரிவித்திருந்தார்‌. அவரை நகல்வரைவுக்குழு தலைவராக 
தேர்ந்தெடுத்தது எவ்வளவு சரி என்பதை மட்டும்‌ அவர்‌ நிரூபிக்கவில்லை - அதற்கு 
கூடுதல்‌ ஒளிர்வையும்‌ (95 80060 பல்‌ அவர்‌ ஏற்படுத்தினார்‌. 


அம்பேத்கர்‌ பிப்ரவரி 1951ல்‌ அறிமுகம்‌ செய்த இந்து கோடு மசோதாவை 1952 
தேர்தலுக்கு முன்னர்‌ சட்டமாக்க விழைந்தார்‌. அவர்‌ தன்‌ வாழ்நாட்களுக்குள்‌ 
அம்மசோதா பகுதிகளாக சட்டமானதை கண்டார்‌. அவர்‌ உருவாக்கிய அடிப்படைகள்‌ 
மேலானதாக இருந்தன எனக்‌ கருதுபவர்களும்‌ உண்டு. 


அம்பேத்கர்‌ எப்போதும்‌ புத்தகங்கள்‌ சூழவே வாழ்ந்தார்‌. அவரை பார்ப்பது, உரையாடூ 
புதிய புதிய கருத்துக்களைப்‌ பெற்றது மஒழ்ச்சியான தருணங்களாகவே இருந்தன என 
நினைவு கூர்ந்துள்ளார்‌ ஷக்தர்‌. 

அக்சய்‌ குமார்‌ ஜெயின்‌ புகழ்‌ வாய்ந்த பத்திரிகையாளர்‌. முப்பது ஆண்டுகளுக்கு 
மேலாக நவபாரத்‌ டைம்ஸ்‌ எடிட்டராக இருந்தவர்‌. பத்மபூஷன்‌ விருதுக்குரியவர்‌. அவர்‌ 
அம்பேத்கர்‌ குறித்து சுருக்கமான பதிவை தந்துள்ளார்‌. 


அம்பேத்கர்‌ 1920ல்‌ மூக்நாயக்‌ மாதம்‌ இருமுறை பத்திரிகையை துவக்கினார்‌. நான்கு 
ஆண்டுகளுக்கு பின்னர்‌ 'பகிஷ்கரித்‌ ஹிட்காரி' எனும்‌ பத்திரிகை' நடத்தினார்‌. அதற்கு 
அடுத்த மூன்று ஆண்டுகளில்‌ 1927ல்‌ மாதம்‌ இருமுறை பத்திரிகையாக 'பஇஷ்கரித்‌ 
பாரத்‌' தொடங்‌ நடத்திவந்தார்‌. 

பொதுக்கிணற்றில்‌ தண்ணீர்‌ எடுக்கும்‌ போராட்டம்‌ ஒன்றையும்‌ அம்பேத்கர்‌ 
நடத்தினார்‌. இந்துக்கள்‌ கலவரத்தில்‌ ஈடுபட்டனர்‌. போலீசார்‌ தலையிட்டு அம்பேத்கரை 
கலைந்து போக வைத்தனர்‌. அவர்‌ அதை நீதிமன்ற வழக்காக்‌கி பம்பாய்‌ 
உயர்நீதிமன்றம்‌ சென்று 10 ஆண்டுகள்‌ போராடி உரிமையை நிலைநாட்டினார்‌. 1935ல்‌ 
அவர்‌ நண்பர்களிடத்திலும்‌ பத்திரிகையாளர்களிடத்திலும்‌ இந்துமதத்தில்‌ தன்னால்‌ 
தொடர்ந்து நீடிக்க இயலாது என்பதை தெரிவிக்கத்‌ துவங்கினார்‌. ஆனால்‌ உடனடியாக 
அவரால்‌ அதை அமுலாக்கமுடியவில்லை. அம்பேத்கர்‌ தான்‌ சொல்லிவந்தபடி 
அக்டோபர்‌ 14 1956ல்‌ அவர்‌ ஆயிரக்கணக்கானவர்களுடன்‌ புத்தமதம்‌ தழுவினார்‌. 


36 


இடைக்கால அரசாங்கம்‌ 1946ல்‌ பதவியேற்றவுடன்‌ அரசியல்‌ அமைப்பு சட்ட றிபுணர்‌ 
எவரையாவது தேடவேண்டும்‌ என தன்‌ கவலையை நேரு காந்தியிடம்‌ தெரிவித்தார்‌. 
சரோஜினி அவர்களும்‌ உடன்‌ இருந்தார்‌. நேரு ஜென்னிங்ஸ்‌ என்பாரின்‌ பெயரையும்‌ 
காந்தியிடம்‌ குறிப்பிட்டார்‌. காந்தி அப்போது அம்பேத்கர்‌ பெயரைக்‌ குறிப்பிட்டார்‌. 


இந்து சட்ட தொகுப்பு குறித்த வேறுபாடுகளால்‌ அம்பேத்கர்‌ பதவி விலஇனார்‌. 
அம்பேத்கர்‌ பதவிவிலகல்‌ ஏன்‌ என அவர்‌ தந்த விளக்கத்தில்‌ இந்து சட்டம்‌ மட்டும்‌ 
அல்லாமல்‌ பல்வேறு அம்சங்கள்‌ குறிப்பிடப்படுகின்றன. வேறுபாடுகள்‌ வளர்ந்து 'இந்து 
சட்டம்‌' குறித்த பிரச்னை அவர்‌ வெளியேறத்தாண்டியது என சொல்லமுடியும்‌. 


சுருக்கமான பதுவை அக்சர்‌ தந்தாலும்‌ காந்தி நேரு இருவரும்‌ ஆலோ௫த்து 
அம்பேத்கரை பயன்படுத்தவேண்டும்‌ என்கிற முழுவிற்கு வந்ததை 
உறுடஇுப்படுத்துகிறார்‌. நேரு அமைச்சரவையில்‌ ஏற்பட்ட கசப்புகள்‌, காந்தியடிகளின்‌ 
மறைவு, இந்துகோடு பில்லில்‌ அம்பேத்கரின்‌ எதிர்பார்ப்பு நிறைவேறாமை போன்ற 
சூழல்கள்‌ அம்பேத்கர்‌ இணைந்து பணியாற்ற முடியாமல்‌ செய்தன என 
புரிந்துகொள்ளலாம்‌. 


நேரு- அம்பேத்கர்‌ இணக்கமாக பணியாற்ற முடிந்திருந்தால்‌, அம்பேத்கர்‌ வாழ்நாட்கள்‌ 
1956க்கண பின்னரும்‌ கூடியிருந்தால்‌ இந்திய அரசியலில்‌ மேலும்‌ விரும்பத்தக்க 
மாற்றங்கள்‌ வந்திருக்கக்கூடும்‌ என்று தோன்றுஇறது. ஆனால்‌ இந்த 'ரீ களால்‌' என்ன 
செய்யமுடியும்‌? 


4. அம்பேத்கரின்‌ பகவத்கீதை விமர்சனம்‌ 


பண்டைய இந்தியாவில்‌ புத்தத்தின்‌ புரட்சியும்‌ அதை வீழ்த்த நடத்தப்பட்ட பிராமணிய 
எதிர்புரட்சியும்‌ குறித்து அம்பேத்கார்‌ விரிவான ஆய்வு ஒன்றை செய்‌இருந்தார்‌. அதில்‌ 
'எதிர்புரட்‌சி' தத்துவ அடிப்படையில்‌ பாதுகாப்பை இருஷ்ணன்‌ இீதையிடமிருந்து 
எவ்வாறு பெற்றுக்கொண்டது- இதை எப்படிக்கொடுத்தது என்பதை விவரிக்கிறார்‌. 


புத்தம்‌ நலிவுற்றதற்கு ஆறு பிராம்மண இலக்‌்ஒயங்களை பாபாசாகேப்‌ அம்பேத்கர்‌ 
காரணமாக காட்டினார்‌. அதில்‌ இதை ஒன்று, மற்ற இலக்‌இஒயங்கள்‌ வேதாந்தம்‌, 
மனுஸ்மிருதி, மகாபாரதம்‌, ராமாயணம்‌, புராணங்கள்‌ . பகவத்கீதை காலம்‌ பற்றி ஆய்வு 
செய்யும்போது அதுல்‌ திலகர்‌, தெலாங்‌, கோசாம்பி இடையில்‌ ஓரே கருத்தில்லாமையை 
அவர்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. 


வியாசர்‌ பாரதம்‌ என்பது வரலாற்று கதை. ஆனால்‌ பின்‌ வந்தவர்கள்‌ அதில்‌ அறநெறி, 
சமுதாய நியத- நீத கதையாக போதனை நூலாக மாற்றிவிட்டனர்‌ என்பது அவரின்‌ 
குற்றச்சாட்டு. அதன்‌ காலம்‌ பற்றி வேறுபட்ட கருத்துக்கள்‌ இருந்தாலும்‌, காலந்தோறும்‌ 
அதில்‌ மாற்றங்கள்‌ இடம்‌ பெற்றன என்பஇில்‌ வேறுபாடில்லை என்றார்‌ அம்பேத்கர்‌. 


37 


பேராசிரியர்‌ கார்பே, ஹாப்கின்சன்‌ போன்றவர்களின்‌ மேற்கோள்களை அம்பேத்கார்‌ 
எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. கூர்மதி படைத்த மேதை ஒருவரால்‌ உருவான படைப்பன்று இதை 
என்கிறார்‌. பல பாடல்கள்‌ உபநிடதங்களிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளன. இதை சல 
இடங்களில்‌ விழுமியம்‌ உள்ளதாகவும்‌ பல இடங்களில்‌ சறுபிள்ளைத்தனமாகவும்‌ 
இருப்பதாக அம்பேத்கர்‌ வெளிப்படுத்துகிறார்‌. இதை பாடாலாசயருக்கு இலக்கண 
விதிகள்‌ தெரியவில்லை என்பதை பேராசிரியர்‌ ராஜ்வதே எடுத்துக்‌ காட்டுவதை 
அம்பேத்கார்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌. ராஜாராம்‌ சாஸ்இரிகள்‌ என்பார்‌ 60 பாடல்கள்‌ மட்டுமே 
மூல சிறப்புகொண்டவை மற்றவை இடைச்செருகல்‌ என கூறுவதையும்‌ தெரிவிக்கிறார்‌. 
ராஜ்வதே அத்தியாயம்‌ 10, 11 போலியானது எனக்‌ கூறுவதாக அம்பேத்கார்‌ மேற்கோள்‌ 
காட்டுகிறார்‌. 


போரிடுவதா வேண்டாமா என்பதுதான்‌ அதுல்‌ எழுப்பப்படும்‌ கேள்வி. பதில்‌ தரும்‌ 
முறையில்‌ இருஷ்ணன்‌ மிக சாதாரண மனிதனாக துவங்கு படிப்படியாக கடவுள்‌ 
நிலைக்கு தன்னை உயர்த்திக்கொள்ஒறார்‌. வேதங்களை, பலியிடுதலை குறைத்து 
மக்கும்‌ பாடல்கள்‌ இருப்பதையும்‌ அம்பேத்கர்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 


எதிர்புரட்‌சிக்கு தத்துவரீதியான பாதுகாப்பு இருஷ்ணனும்‌ கதையும்‌ என்ற கட்டுரை 
ஒன்றை 40 பக்க அளவில்‌ அம்பேத்கர்‌ எழுதியிருந்தார்‌. அக்கட்டுரை 
முழுமைபெறவில்லை என அம்பேத்கர்‌ நூல்களை தொகுத்தவர்கள்‌ நமக்கு 
தெரிவிக்கிறார்கள்‌. இந்து சமயத்திற்கு இருஸ்துவ மத பைபிள்‌ போன்ற வேதாகமா கீதை 
என்ற கேள்வியை அவர்‌ எழுப்புகிறார்‌. இதை நற்செய்து தரும்‌ வேதமன்று என பதிலாக 
தருகிறார்‌. சமயத்தை காக்க அது தத்துவத்தை பயன்படுத்தியது என்றார்‌. 
நான்குவர்ண கோட்பாட்டிற்கு தத்துவ பாதுகாப்பை தருகிறது. கர்மயோகத்துடன்‌ 
பக்தியோகம்‌ இணைத்து அனாசக்து கோட்பாட்டை வைக்கிறது என்‌ ஒறார்‌. 


செயலுக்கும்‌ அறிவிற்கும்‌ இடையே நடைபெறும்‌ பொதுவான தத்துவ விசாரணைப்‌ பற்றி 
ஒதை அக்கறை கொள்ளவில்லை. பொதுமையான தத்துவப்பொருள்‌ குறித்தும்‌ அது 
பேசவில்லை என்ற முடிவிற்கு அவர்‌ வருஒறார்‌. 


புத்தமத தாக்கத்திலிருந்து சமுகத்தை காக்க விரும்பியது கீதை. புத்தம்‌ எஇர்த்துவந்த 
நான்குவர்ண கோட்பாட்டிற்கு வேதங்களால்‌ அவை விதிக்கப்பட்டவை, பிழையற்றவை, 
கேள்விக்கு அப்பற்பட்டவை என சொல்ல வருகிறது தை. கொலையை கொலையன்று 
என வழக்குரைக்கும்‌ இருஷ்ணன்‌ மனநோய்‌ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட 
வேண்டியவன்‌ என கடுமையான விமர்சனத்தை அவர்‌ வெளிப்படுத்துஒறார்‌. 


ஒதை புத்தருக்கு எதிரான புரட்சியை உயிர்ப்பித்து காத்து வருகிறது. பகவத்கீதை 
கர்மயோகத்தை மாற்றி உரைப்பதுடன்‌ எளிய தூய கர்மயோடுகளை சாடுவதாகவும்‌ 
அம்பேத்கார்‌ சொல்றார்‌. இதையும்‌ புத்தமதமும்‌ அக்கால 'சமயத்தில்‌' நடந்த ஆன்மீக 
புரட்‌சியின்‌ இருவடிவங்கள்‌. பிராமணியத்திற்கு புத்தமதம்‌ கொடுத்த அடியினால்‌ 
தளர்ச்சியுற்ற பிராமணியத்தை தூக்இப்பிடிக்கும்‌ முயற்சியே இதை என்‌ ஒறார்‌. 


புத்தமதம்‌ பற்றி அறிந்த எவராலும்‌ புத்த கோட்பாடுகளை இதை எடுத்து மொழிவதை 
மறுக்க இயலாது என்பதை அவரது உறுதுபட தெரிவிக்கிறார்‌. அர்ஜூனன்‌ கேட்டது 
தத்துவ வினாக்கள்‌ அல்ல. உலஇயல்‌ சிக்கல்களை எத்ர்கொள்ளும்‌ சாதாரண மனிதன்‌ 


38 


கேட்ட இயல்பான வினாக்கள்தான்‌ அவை. இருஷ்ணனை ஈஸ்வரனாக இத்தரிக்கும்‌ 
பகுதிகள்‌ மெகஸ்தனிஸ்‌ காலத்திற்கு பின்னர்‌ வந்திருக்கலாம்‌ என்பது அவர்‌ கருத்து. 


அம்பேத்கார்‌ தனது ஆரம்ப காலத்தில்‌ &தை தாழ்த்தப்பட்டவர்களுக்கும்‌ ஏற்ற ஒன்று என 
கருதியதாக இதை ஆய்வாளர்‌ கெள்டா தெரிவிக்கிறார்‌. பம்பாய்‌ உயர்நீதுமன்றத்தில்‌ 
மனுஸ்மிருஇ எஇுர்ப்பு போராட்டத்தில்‌ ஏப்ரல்‌ 2, 1930ல்‌ தனது வாதமாக : | 6௦ ஈ௦4 90060௩ 8 
0௦௦1 600061 ர௨2வகர்‌ 017௨1௦ 06 ங௦ர்நு 01 150601 0 95 80 பெர்௦ர௫ு. 11௦ | 8௦ 1௦% 90064 16 8பர்௦ு ௦7 
46085, | ௦௦85106 ஈழு 5விர்‌ 1௦ 06 8ஈசர8 ரப” என குறிப்பிட்டதாக கெள்டா தெரிவிக்‌ஒறார்‌. 
அவரின்‌ அனுபவம்‌ மற்றும்‌ தொடர்‌ ஆய்விற்கு பின்னர்‌ இதையையும்‌ புத்தமத 
எதிர்ப்பையும்‌ பிராம்மண வகைப்பட்டதாக கருதலானர்‌. 


புத்தரின்‌ மகத்தான அ௫இம்சை, சமத்துவ சிந்தனைகளால்‌ பிராம்மண அதிகாரம்‌ ஆட்டம்‌ 
கண்டது. இதை எஜ£ிர்க்கும்‌ வகையில்‌ புஷ்யமித்துரன்‌ தலைமையில்‌ எஇர்புரட்௪ நடந்த 
வரலாற்றை அவர்‌ விளக்குகிறார்‌. இதை சாவர்க்கரோ மீட்பு, பெருமைக்குரிய சகாப்தம்‌ 
என்றார்‌. மெளரியர்‌ ஆட்சியில்‌ 140 ஆண்டுகள்‌ பிராம்மணர்‌ ஒடுக்கப்பட்டு இருந்தனர்‌. 
ஜைமினி பூர்வாம்ச கோட்பாடுகள்‌ நிற்கமுடியாத சூழலில்‌ அதன்‌ தத்துவ பஞ்சத்தை 
போக்கிட இதை பிறந்ததாக அம்பேத்கார்‌ விளக்குகிறார்‌. இதையில்லாவிட்டால்‌ 
எதிர்புரட்‌சி தோற்றிருக்கும்‌ என அவர்‌ கணிக்கறார்‌. இன்றுவரை எஜஇர்புரட்சி 
நிலைப்பெற்றிருக்க இதைதான்‌ காரணம்‌ என அதன்‌ வலிமையை கூறுஇறார்‌. அதே 
நேரத்தில்‌ இந்திய சமூகத்தை இதையால்‌ ஒருங்கிணைக்க முடியும்‌ என்பதை அவர்‌ 
ஏற்கவில்லை. குரான்‌, பைபிள்‌ போன்ற புனித புத்தகமாக அதை ஏற்கமுடியாது 
என்கிறார்‌. 


“7வீரகஹவகர்‌ 0149 (6 ॥௦்‌ 9 205061 810 1 088 166106 ர8/6 ॥௦ 655926 80 14 15 ரீபர்‌16 1௦ 588௦0 ரா 006. 115 
ஈவ்‌ 8 6001 07 212௦ ஈ௦ா 8116911566 ௦ றாரி௦5௦000.. | ப5௦5 றா!।1௦500 1௦ 06வாம்‌ ஈவ[த1௦ா “ என்பது அவரது 
ஆழமான கருத்து. பகவத்‌ &தையின்‌ 4 அம்சங்களாக அவர்‌ குறிப்பிடுவது 


த்‌, நான்தான்‌ சதுர்வர்ணத்தை உருவாக்கஒியவன்‌ என்‌்இற ஒப்புதல்‌ மொழி 

2 அவரவர்‌ தர்மத்தை அவரவர்‌ பின்பற்றவேண்டும்‌. மற்றவர்‌ தர்மத்தை 
பின்பற்றுவது ஆபத்தானது ) 

3. கல்வியறிவில்லாதவர்‌ தொழில்மீது பற்றுள்ளவர்‌. அந்த நம்பிக்கையை 
அறிவுள்ளவர்‌ மாற்றவேண்டும்‌ 

4, எப்போதெல்லாம்‌ இக்கடமைகள்‌ வீழ்றதோ அப்பொழுதெல்லாம்‌ நான்‌ 
மீண்டும்‌ அவதரிப்பேன்‌ 


இதை சுட்மக்காட்டி மனுஸ்மிருதி போலவே இதை பேசுறது என்பார்‌ அம்பேத்கர்‌. 
யுத்தம்‌, அழிவு குறித்து அது கவலைப்படவே இல்லை. சாவு தவிர்க்கமுடியாதென்றால்‌ 
எப்படி நிகழ்ந்தால்‌ என்ன - சாவிற்கு ஏன்‌ அஞ்சுகிறாய்‌ என அது பேசுறது. போர்‌, 
கொலை குறித்து அதற்கு மனசாட்சி என்இற பிரச்னையெல்லாம்‌ இல்லை. இந்த 
வன்முறைக்கு அழுத்தம்‌ வருவதே புத்தமத எஇிர்ப்பினால்தான்‌ என்று தன்‌ பார்வையை 
வைக்கிறார்‌. கர்மம்‌, ஞானம்‌ என்கிற வார்த்தைகளுக்கெல்லாம்‌ மஇுப்பைக்‌ கூட்டி அதை 


39 


ஏதோ உயர்‌ ஞானம்‌ போல்‌ இத்தரிக்கும்‌ 
என்கிறார்‌ அம்பேத்கர்‌. 


வேலையைத்தான்‌ இதை செய்துள்ளது 


40 


5. பாபாசாகேப்‌ அம்பேத்கரின்‌ அரசியல்‌ பொருளாதார இந்தனைகள்‌ 
(மே 1998 மேடை இதழில்‌ வெளிவந்தது) 


மனிதர்கள்‌ அடையாளமற்று வாழ முடியுமா? கற்பனை செய்வது கூட கடினமாக 
உள்ளது. பெயர்‌, ஊர்‌, சாது, மதம்‌, இனம்‌, தேசம்‌, இசம்‌ என ஏதோ ஓர்‌ அடையாளம்‌ 
உறவாடிக்கொண்டே வருஇறது. அடையாளமற்று போவதல்ல பிரச்சனை. ஒற்றை 
அடையாளம்‌- அதுவே அடையாளம்‌ என ஒன்றை மட்டும்‌ புனிதப்படுத்தி மற்றவற்றை 
ஒதுக்கிவிடுவது- கண்டுகொள்ளாமல்‌ புறந்தள்ளுவது- ஒன்றை அதிகாரத்திற்கு 
உயர்த்திவிடுவது- மற்றவற்றை அதற்கு &ழிறக்கிவிடுவது என்பதே பிரச்சனையாஇறது. 
மனிதர்களுக்கிடையிலும்‌, ஒரே மனிதருக்குள்ளும்‌ பல அடையாளங்கள்‌ நிலவுகஇன்றன. 
நிகழ்ச்சிறிரலில்‌ ஒவ்வோர்‌ காலத்திலும்‌ ஏதேனும்‌ ஒன்றை பிரதானப்படுத்தவேண்டிய 
தேவை எழலாம்‌. இதற்கு பொருள்‌ அந்த நேரத்தில்‌ வேறு அடையாளங்கள்‌ ஏதுமே இல்லை 
என்பதாகாது. 


அம்பேத்கருக்கும்‌ பொதுவாக ஏற்கப்பட்ட பிரதான அடையாளம்‌ என ஒன்று உள்ளது. 
அந்த அடையாளம்‌ பரவலாக வெளிக்கொணரப்பட்டு அறியப்பட்டுள்ளது. அது இல 
நேரங்களில்‌ புனைவாகக்கூட உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால்‌ இதற்கு நேர்‌ எதிராக, 
அம்பேத்கரின்‌ தவிர ஆளுமை கொண்ட மேதைமை: நிகரற்ற அறிவாற்றலின்‌ நீள்பாதை- 
தன்‌ வழியில்‌ சந்தித்த அனைத்தையும்‌ விசாரித்தது- ஆய்வு செய்தது என்பது போதுமான 
அளவிற்கு வெளிக்கொணரப்படவில்லை. சாது, இண்டாமை கொடுமை, இந்துமதம்‌, சாதி 
ஒழிப்பு பற்றிய அவரது இந்தனைகள்‌ இந்திய சமூகத்தின்‌ செவ்வியல்களாக 
ஏற்கப்படவேண்டியவை. அவரது அரசியல்‌ பொருளாதார இந்தனைகள்‌ குறித்த 
விவாதங்கள்‌ தொடரப்படவேண்டும்‌ என்ற நோக்கில்‌ சல அம்சங்கள்‌ இங்கே 
முன்வைக்கப்படுகிறது. 


மேற்ஒஇத்துய உந்தனை மரபின்‌ தாக்கத்திற்கு உள்ளானவர்களில்‌ அம்பேத்கரும்‌ ஒருவர்‌. 
மார்க்சிய சந்தனைகளை உள்வாங்கி விமர்சனரீதியான அணுகுமுறைகளையும்‌ 
மேற்கொண்டவர்‌. இந்தியாவிற்கு உகந்தது நாடாளுமன்ற அரசாங்கமா- சர்வாஇதகாரமா 
என்பதை தொடர்ந்து விவாதத்திற்கு உள்ளாக்‌ஒயவர்‌. தனது இலட்சிய சமூகம்‌ சுதந்தரம்‌, 
சமத்துவம்‌, சகோதரத்துவ அடிப்படையில்‌ அமையும்‌- தேக்கமற்று முன்னேறும்‌ எனக்‌ 
கருதினார்‌. 


பல நூற்றாண்டுக்‌ கால வாழ்வெளியில்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ ஒரு சிலரின்‌ கைகளிலேயே 
குவிந்து இடந்து பெரும்பான்மை மக்கள்‌ சமூக வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட 
நாட்டல்‌ அரசாங்க அதிகாரம்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ பெறும்‌ முறைகள்‌ பற்றி அவர்‌ ஆய்ந்து 
நடைமுறைப்படுத்த விழைந்தார்‌. அப்படி பரவலாக அரியல்‌ அதிகாரம்‌ நகர்ந்து நீடித்து 
பலன்களை உருவாக்கும்‌ அரசியல்‌ முறைப்பற்றியும்‌ அவர்‌ யோூத்தார்‌. சர்வாதிகாரம்‌ 
அது பாட்டாளிவகைப்பட்டதாக இருந்தாலும்‌ முதலாளிவகைப்பட்டதாக இருந்தாலும்‌ 
கொடுங்கோன்மைக்கே வழிவகுக்கும்‌- எனவே நாடாளுமன்ற ஜனநாயகமே தேவை 
என்றார்‌. அரசு சோசலிசம்‌, நாடாளுமன்ற ஜனநாயகம்‌, சர்வாஇகாரமின்மை என்ற 
அம்சங்களின்‌ இணைப்பையே அவர்‌ பரிந்துரைத்தார்‌. 


41 


அரசே எல்லாம்‌ என்ற முழுமுதல்‌ கொள்கையை அவர்‌ ஏற்கவில்லை. மாக்கியவெலி 
கோட்பாடுகளை அவர்‌ விமர்‌ சிக்காமல்‌ இல்லை. அரசை புனித புதிராக்கி கடவுளின்‌ 
கட்டளையாக்கும்‌ கூத்தை அவர்‌ கேலி செய்தார்‌. சட்டங்களுக்காக மக்கள்‌ இல்லை- 
மக்களுக்காகவே சட்டங்கள்‌- மக்களுக்காகவே அரசு என்றார்‌. மக்களின்‌ 
விருப்பார்வங்களுக்கு பணிந்து நடக்கும்‌ அரசையே அவர்‌ விழைந்தார்‌. சட்ட மறுப்பு 
என்பதை அராஜகம்‌ என வர்ணித்தார்‌. நாகரீகமான சமுதாயம்‌ சட்டரீதியாகவே 
அமையமுடியும்‌ என்றார்‌. பலதரப்பட்ட மக்களின்‌ சமூக அமைதிக்கு நீதி செய்வதே 
சட்டம்‌ என்றார்‌. தனிநபர்‌ உரிமையை தொடர்ந்து வலியுறுத்திய அம்பேத்கர்‌ அரசு 
நிறுவனத்தின்‌ மீதான நம்பிக்கையையும்‌ அத்துடன்‌ இணைப்பதற்கு முயன்றார்‌. 


விடுதலை, குடிமக்கள்‌ ஒவ்வொருவரின்‌ வாழ்வு, அவர்தம்‌ ம௫ூழ்ச்சி, மத உரிமை, 
ஓடுக்கப்பட்ட மக்களின்‌ அரசியல்‌ சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில்‌ இறப்பு 
கவனம்‌, பயமற்ற சூழல்‌ ஆஒஇயவற்றை உத்தரவாதம்‌ செய்யவேண்டியது அரசின்‌ 
அடிப்படை கடமைகள்‌ என்றார்‌ அம்பேத்கர்‌. அரசு என்பது எஜமான மனப்பாங்குடன்‌ 
நடந்துவிடக்கூடாது- சேவகத்தன்மை கொண்டதாக இருக்கவேண்டும்‌ என்றார்‌. அரசியல்‌ 
விடுதலையுடன்‌ நிற்பதல்ல மானுடவிடுதலை. சமூக, பொருளாதார ஆன்மீக 
அறிவாற்றல்‌ என விடுதலையின்‌ பாதை நீண்டது என்றார்‌ அம்பேத்கர்‌. 


ஜனநாயகம்‌ என்பது ஓர்‌ அரசாங்க வடிவம்‌ அல்ல. அது சமூக அமைப்பின்‌ வடிவம்‌. 
ஜனநாயகம்‌ வெற்றி பெற சாதகமான சமூக ஏற்பாடு தேவையாூஇறது. ஒருவர்‌ 
மற்றவர்க்கு மரியாதையையும்‌ உரிய மஇுப்பினையும்‌ கொடுத்து இணைந்து வாழும்‌ 
முறை ஜனநாயகம்‌. மனிதர்கள்‌ தங்களிடம்‌ அமைந்துள்ள பொதுமை குணங்களையும்‌, 
பொதுமை உணர்வுகளையும்‌, தேவைகளையும்‌ முன்னிட்டு சமூகமாக அமைகிறார்கள்‌. 
மொழி, தகவல்‌ இதர தொடர்புகளால்‌ சமூகம்‌ தொடர்ந்து நிலைபெறுஇுறது- வாழ்‌இறது. 


இந்தியாவில்‌ சாதிய ஏற்பாடுகளால்‌ பொது ஏற்பாடு தடுக்கப்பட்டுவிட்டது. மக்களிடம்‌ 
மலரவேண்டிய ஒத்துழைப்பை சாதி தடை செய்துவிடுகிறது. மிக உன்னதமான 
இலட்சியம்‌ என்கிற ஒன்றை நிறைவேற்றிடக்கூட அவர்களை ஒன்றுபட முடியாமல்‌ 
செய்துவிடுகிறது. மனித உரிமைகள்‌ அடிப்படையானது. ஜனநாயக சமூகம்‌ அவற்றை 
உத்தரவாதப்படுத்தவேண்டும்‌. ஓவ்வொரு தனிமனிதனும்‌ ஜனநாயகத்தில்‌ ஆக 
முக்கியமானவர்‌. அவர்களுக்கான வாழ்வை ஓய்வை ஜனநாயகம்‌ 
உறுஇசெய்துடவேண்டும்‌ என்கிற வரையறைகளை அவர்‌ முன்வைத்தார்‌. 


கட்டுப்பாடற்ற சுந்தந்திரம்‌ என்பதை அவர்‌ ஏற்கவில்லை. ஏன்‌ எல்லாவற்றிலும்‌ 
அரசாங்கம்‌ தலையிடுஇறது என வரும்‌ குரல்களை அவர்‌ கூர்ந்து கவனித்தவராகவும்‌ 
இருந்தார்‌. அதேநேரத்தில்‌ அரசாங்கம்‌ தன்‌ தலையிடாக்‌ கொள்கை மூலம்தான்‌ 
விடுதலையை உணரவைக்கமுடியும்‌ என்பதை அவர்‌ ஏற்கவில்லை. அந்த விடுதலை 
யாருக்கானது- எதற்கான விடுதலை என்பதை அவர்‌ அம்பலப்படுத்தினார்‌. 
நிலப்பிரபுக்களின்‌ முதலாளிகளின்‌ சுரண்டலுக்கு அவர்கள்‌ உயர்வாழ்விற்கான 
விடுதலை என அவர்‌ சாடினார்‌. 


சமத்துவம்‌ எனப்‌ பேசும்போது சம அளவு வருவாய்‌- சம அளவு சொத்து என புரிந்து 
கொள்ளக்கூடாது என அவர்‌ எச்சரித்தார்‌. சிலருக்கு மட்டும்‌ சிறப்பு சலுகைகள்‌ 


42 


இல்லாமல்‌ இருப்பது- அனைவருக்குமான வாய்ப்புகள்‌ என அதை நாம்‌ 
புரிந்துகொள்ளவேண்டும்‌ என்றார்‌. இந்தியாவில்‌ சோசலிசத்துிற்கான சவால்கள்‌ 
பொருளாதார தளத்தைவிட சமூக தளத்தில்தான்‌ என்பதை புரிந்துகொள்ளுங்கள்‌ என 
அவர்‌ உரத்து சொல்லிவந்தார்‌. இந்தியாவில்‌ பொது உடைமை நனவாக வேண்டும்‌ என 
நினைக்கும்‌ கம்யூனிஸ்ட்கள்‌ சமூக $€£ர்திருத்தம்‌ மிக அவசயமானது என்பதை 
புரிந்துகொள்ளவேண்டும்‌ என்றார்‌. இதில்‌ தப்பிக்கவே முடியாது எனவும்‌ அழுத்தமாக 
அம்பேத்கர்‌ வாதிட்டுவந்தார்‌. 


புத்தமா-மார்க்சியமா எவ்வழி என்கிற ஆய்வில்‌ வன்முறை, சர்வாடுகாரம்‌, 
பொதுவுடைமை இித்தாந்தத்தின்‌ பலம்‌- பலவீனம்‌ பற்றி அவர்‌ விவாடஇுத்தார்‌. கம்யூனிச 
வாழ்க்கை முறையைவிட புத்த வாழ்க்கைமுறை இறந்தது என பரிந்துரைக்‌ஒறார்‌. 
புத்தருக்கும்‌ மார்க்சிற்கும்‌ குறிக்கோள்‌ பொதுவானதாக இருந்தாலும்‌ மார்க்கம்‌ 
வேறுபடுகிறது. எவ்வழி மேலானது? எது நீண்டகாலம்‌ நிலைத்து பயன்தரப்போவது 
என்ற வினாக்களை அவர்‌ எழுப்பி விடைகாண முயன்றார்‌. 


பொதுவுடைமைவாதிகள்‌ வன்முறையை ஒரு முற்றான தத்துவமாக 
முன்வைக்கறார்கள்‌. உழைப்பாளர்‌ சர்வாஇகாரம்‌ எனப்‌ பிரகடனப்படுத்துகிறார்கள்‌. 
புத்தர்‌ சர்வாதிகாரத்தை ஒருபோதும்‌ ஏற்றதில்லை. குறிக்கோள்‌ போலவே அதை 
அடையும்‌ மார்க்கமும்‌ மஇப்பிற்குரியதாக இருக்கவேண்டும்‌. கம்யூனிஸ்ட்கள்‌ தங்கள்‌ 
மஇுப்புமிக்க குறிக்கோளை அடைய வேறு மஇப்புமிக்க குறிக்கோள்களை 
அழிக்கவில்லை என சொல்லமுடியுமா என அம்பேத்கர்‌ கேள்வி எழுப்பினார்‌. 
மனிதகொலைகளுக்கு மஇுப்பு இடையாதா? உயிர்வதையில்லாமல்‌ உடைமை மீட்பு 
முடியாதா? அரசு உ௫இர்ந்துபோகும்‌ என்கிறார்களே அதற்கு பதில்‌ அவ்விடத்திற்கு 
ஏதேனும்‌ வருமா? அராஜகம்‌ அரங்கேறிவிடுமா என்கற வினாக்கள்‌ அவரிடம்‌ இருந்தன. 


ருஷ்யாவின்‌ பொதுவுடைமை சர்வாதிகாரம்‌ பல சாதனைகள்‌ புரிந்திருப்பதை மறுக்க 
முடியாது.எனவேதான்‌ பிற்பட்ட நாடுகளுக்கு அதை நான்‌ பரிந்துரைக்‌கிறேன்‌ என அவர்‌ 
கூறினார்‌. பலத்தினால்‌ நடத்தப்படும்‌ அரசு என்பதைவிட அறநெறி இயல்பின்‌ வழியான 
அரசு உயர்ந்தது என்பதில்‌ ஆழமான நம்பிக்கையை அம்பேத்கர்‌ வெளிப்படுத்தினார்‌. 
ருஷ்யப்புரட்‌சியை நாம்‌ வரவேற்கிறோம்‌. அதன்‌ நோக்கம்‌ சமத்துவத்தை உருவாக்குவது 
என்பதாக இருக்கறது. சமத்துவத்தை உருவாக்கும்போது சகோதரத்துவத்தை, 
சுதந்தரத்தை தியாகம்‌ செய்துவிடமுடியாது என்இற எச்சரிக்கை உணர்வையும்‌ அவர்‌ 
சேர்த்தே சொல்லிவந்தார்‌. புத்தரின்‌ வழியால்தான்‌ இம்மூன்றையும்‌ தர இயலும்‌. 
கம்யூனிசத்தால்‌ ஒன்றைத்தான்‌ கொடுக்க முடியும்‌ என்கிற முடிவிற்கு அவர்‌ 
வந்தடைந்தார்‌. 


சோவியத்‌ விமர்சகராக இருந்தபோதிலும்‌ அமெரிக்க ஆதரவு என்கற நிலைப்பாட்டை 
அவர்‌ எடுக்கவில்லை. அமெரிக்கா ஜனநாயகம்‌ பேசினாலும்‌ நடைமுறையில்‌ 
முதலாளித்துவமாகவே இருக்கிறது என்றார்‌. அமெரிக்காவின்‌ செல்வாக்கு விரிவுபடுவது 
பேராபத்தஇன்‌ அறிகுறி என எச்சரித்து வந்தார்‌. நேருவின்‌ வெளிநாட்டு கொள்கையை 
வாய்ப்பு இடைத்தபொழுதெல்லாம்‌ தாக்்‌கியவர்களில்‌ அம்பேத்கரும்‌ ஒருவர்‌. கூட்டுசேரா 
கொள்கை இந்தியாவை நண்பரற்ற நாடாக மாற்றிவிடும்‌ என நாடாளுமன்றத்திலேயே 
எச்சரித்தவர்‌ அம்பேத்கர்‌. ௬ஷ்யா, சீனாவிற்கு இந்தியாவில்‌ கம்யூனிசம்‌ பரவவேண்டும்‌ 


43 


என்கிற நோக்கம்‌ உள்ளது என்பதையும்‌ அவர்‌ குற்றசாட்டாக பேசினார்‌. நமது 
வெளிநாட்டுக்கொள்கை நமது பிரச்சனைகளை தஇீர்க்‌கிறதோ இல்லையோ மற்ற 
நாடுகளின்‌ பிரச்சனைகளை தீர்த்துவிடுகிறது என கேலியாக குறிப்பிட்டவர்‌ அம்பேத்கர்‌. 


ஒரு மொழி, ஒரு மதம்‌, ஒரு வாழ்க்கைமுறைதான்‌' நாட்டில்‌ அதன்‌ தேசியத்திற்கான 
தூண்டலாக அமையும்‌ என்ற கருத்து அம்பேத்கரிடம்‌ இருந்தது. நாடு முழுவதற்கும்‌ ஒரே 
ஆட்‌மொழியாக இந்தி இருந்திடலாம்‌ என்றும்‌ அவர்‌ தெரிவித்தார்‌. இராவிடப்பகுஇயில்‌ 
எதிர்ப்பு வரலாமே என வினவியபோது தேசத்திற்கு அவசியம்‌ என கருதுவதை நாம்‌ 
செய்தாகவேண்டும்‌ என்றார்‌. நிர்வாக வசஇிக்காகவே நாடு பிரிக்கப்பட்டுள்ளது. 
மொழிவாரி மாநிலங்கள்‌ ஜனநாயகத்தை விரிவுபடுத்தும்‌ என்றாலும்‌, நாளடைவில்‌ 
இந்தியா சிதறுண்டு போவதற்கு இது வழிவகுத்துவிடும்‌ என வெளிப்படையாக பேசினார்‌ 
அம்பேத்கர்‌. மராட்டியன்‌ என்கிற பெருமிதம்‌ காரணமாக மீண்டும்‌ பிறந்தால்‌ அங்கேயே 
பிறக்கவேண்டும்‌ என விழைந்தார்‌. அதேநேரத்தில்‌ இந்தியன்‌, ஆ௫ியக்காரன்‌, உலக 
குடிமகன்‌ என பெருமைப்படுதலையே தான்‌ விரும்புவதாக தெரிவித்தார்‌. 


பொருளாதாரக்‌ கோட்பாடுகள்‌ பற்றிய ஆக்கங்களை அம்பேத்கர்‌ தந்துள்ளார்‌. 
நாணயத்தின்‌ பிரச்சனை, நிதுபற்றிய புத்தகங்கள்‌ உலக அரங்ஒல்‌ 
பாராட்டைப்பெற்றன. நிலவரி, வரிக்கொள்கை, தொழில்கொள்கை, விவசாயம்‌, உணவு 
பாதுகாப்பு, தேசியமயம்‌ போன்ற பல பிரச்சனைகளில்‌ அவர்‌ தலையிட்டு தன்‌ 
கருத்துக்களை அவர்‌ முன்வைத்துள்ளார்‌. சோவியத்‌ திட்டமிடுதல்‌, ரிகார்டோ துவங்‌இ 
ஒன்ஸ்வரை மேற்கின்‌ பொருளாதார சிந்தனைகளை அவர்‌ உள்வாங்‌ிஇயிருந்தார்‌. 


மூலதனம்‌ என்பது சேமிப்பால்‌, சேமிப்பு என்பது உபரியால்தான்‌ என்பதை தெளிவாக 
ஏற்றுக்கொண்டார்‌. துண்டு துக்காணி நிலங்களும்‌, துண்டு துண்டாக நில 
விநியோகங்களும்‌ நிலமற்ற தொழிலாளர்க்கு உதவாது என நினைத்தார்‌. கம்யூனிஸ்ட்‌ 
தலைவர்‌ டாங்கேவுடன்‌ நடத்திய உரையாடலில்‌ எல்லோருக்கும்‌ பிரித்துக்கொடுக்க 
எங்கே நிலம்‌ இருக்கிறது. சோவியத்‌ முறையை பின்பற்றுவதே நல்லது. 
கூட்டுப்பண்ணை முறை இறந்தது என்றார்‌. விவசாயம்‌ நவீனப்படுத்தப்படவேண்டும்‌. 
உரிய விஞ்ஞான திட்டங்கள்‌ உடனடி அவயம்‌ என்றார்‌. நில அடமான வங்கள்‌, 
கூட்டுறவு மற்றும்‌ மார்கெடிங்‌ சொசைட்டிகள்‌ ஆகியவை ஏற்படுத்தப்படும்‌ என்பதை 
அவர்தன்‌ கட்ச தேர்தல்‌ அறிக்கையாக வெளியிட்டார்‌. 


விவசாயமானாலும்‌ தொழிற்சாலையானாலும்‌ மூலதனத்தை அரசே வழங்கடவேண்டும்‌ 
என கோரினார்‌. விவசாயத்‌ தொழிலாளர்க்கு குறந்தபட்ச கூலி உத்தரவாதம்‌ 
செய்யப்படவேண்டும்‌ என்றார்‌. பொருளாதார வாழ்வை அரசாங்கமே இட்டமிடல்‌ நன்று 
என்றார்‌. அதே நேரத்தில்‌ அரசாங்க சோசலிசம்‌ என்கிற பெயரில்‌ சர்வாதிகாரம்‌ 
நிகழ்ந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வையும்‌ அவரெழுப்பிக்கொண்டே 
இருந்தார்‌. தனது கட்சியின்‌ தேர்தல்‌ அறிக்கையில்‌ இன்ஷ்யூரன்ஸ்‌, பேருந்துகள்‌ தேசிய 
மயம்‌ என முன்வைத்தார்‌ 


அரசியல்‌ சாசன சட்டங்கள்‌ நாட்டின்‌ அரசியல்‌ அமைப்பை மட்டுமல்ல, பொருளாதார 
அமைப்பையும்‌ இர்மானிக்கக்கூடியதாக இருக்கவேண்டும்‌ என அவர்‌ 
வலியுறுத்திவந்தார்‌. விரைவான தொழிற்மயமாக்கலுக்கு அரசாங்க சோசலிசம்‌ 


44 


அவசியம்‌ என அவர்‌ நினைத்தார்‌. தர்மகர்த்தாமுறை என்பதை அவர்‌ கடுமையாக 
சாடினார்‌. சாதியும்‌ பொருளாதார முன்னேற்றமும்‌ பொருந்தபோகாது- கைகோர்க்காது. 
சாதிய உணர்வு பொருளாதார வளர்ச்சிகளை தடை செய்துவிடும்‌ ஆற்றல்‌ கொண்டது 
என்றார்‌... 


நாட்டு மக்களின்‌ வாங்கும்‌ சக்துதான்‌ நாணயம்‌ தொடர்பான கொள்கையின்‌ சாரமாக 
இருக்கவேண்டும்‌. மற்ற நாடுகளின்‌ நாணயங்களுடன்‌ ஒப்பீடு செய்து நாணய மகிப்பு 
வீழ்ச்சி என்கிற கணிப்பை தவறு என்றார்‌. இருநாடுகளின்‌ பரிவர்த்தனை மதிப்புகள்‌ 
மாறாமல்‌ இருக்கும்போது இருநாடுகளின்‌ பொருட்கள்‌ விலையில்‌ வித்தியாசமிருப்பது 
ஏன்‌ என்ஒற முக்கிய கேள்வியை அவர்‌ எழுப்பினார்‌. இந்தியாவிலும்‌ தங்கமே 
நாணயமாக்கப்படவேண்டும்‌ என்றார்‌. 


மாநில வருவாயை உயர்த்தும்‌ வரிவிஇப்பு குறித்து அம்பேத்கர்‌ பேசினார்‌. விற்பனைவரி 
முழுமையாக மாநிலபட்டியலில்‌ இருக்கவேண்டும்‌ என்றார்‌. நிலவரியில்‌ கெடுபிடி 
கூடாது என்றார்‌. பட்ஜெட்டில்‌ இராணுவ செலவினங்கள்‌ கூடுதலாகி வருவதை அவர்‌ 
விமர்சனக்‌ கண்கொண்டு பார்த்தார்‌. மது ஒழிப்பு என்பதைவிட பட்டினி ஒழிப்பில்‌ 
கவனம்‌ குவிப்போம்‌ என்ற அம்பேத்கர்‌ தனது 1952 தேர்தல்‌ அறிக்கையில்‌ மதுத்தடை 
நீக்குதல்‌, இராணுவச்‌ செலவைக்‌ குறைத்தல்‌ ஆகியவற்றை எழுப்பினார்‌. 


இராமப்புறங்களை தொழில்மயமாக்குதல்‌ என்பதை அம்பேத்கர்‌ வலியுறுத்தினார்‌. 
தனியார்‌ சொத்துரிமையை முற்றிலுமாக ஒழித்தல்‌ என்பதில்‌ அவருக்கு உடன்பாடு 
இருக்கவில்லை. உயர்‌ உற்பத்தி பெருக்கம்‌ பொதுத்துறைகள்‌ மூலமே சாத்தியம்‌ 
என்பதையும்‌ அவர்‌ சொல்லிவந்தார்‌. முதலாளிகள்‌ தங்கள்‌ தொழிலின்‌ பட்ஜெட்டை 
கண்டிப்பாக அறிவிக்கவேண்டும்‌ என்பதற்கான சட்டம்‌ ஒன்று தேவை என்றவர்‌ 
அம்பேத்கர்‌. வேலை நிறுத்தம்‌ என்பது இரியினல்‌ குற்றமல்லவே என்றார்‌. அனைத்து 
தகராறுகளிலும்‌ அரசாங்கம்‌ முதலாளிகள்‌ பக்கமே நிற்பது ஏன்‌ என்ற வினாவை அவர்‌ 
எழுப்பினார்‌. பொதுப்பணத்தில்‌ இயங்கும்‌ போலீஸ்துறையை வேலைநிறுத்தம்‌ 
செய்துடும்‌ தொழிலாளர்‌ மீது ஏவிவிடும்‌ அரசாங்க செயலை ஏற்கமுடியாது என்றார்‌. 
அப்படி செய்யும்‌ உரிமை அரசாங்கத்துற்கு இருக்கக்கூடாது எனவும்‌ கருஇனார்‌. 


கூடுதலாக சற்று கூலி ஏற்றிக்‌ கேட்டால்‌ அஞ்சுவோர்‌ யுத்தத்திற்கு கண்மூழுத்தனமாக 
செலவு செய்வதில்‌ என்ன நியாயம்‌ இருக்கிறது என்கிற கேள்வியை தொடுத்தவர்‌ 
அம்பேத்கர்‌. தொழில்‌ அமைது என்பது சமூக நீதி சார்ந்தது. அதை வெறும்‌ அதிகாரம்‌ 
சார்ந்து நிலைப்பெற செய்யமுடியாது. சட்டம்‌ சார்ந்து கூட செய்யமுடியும்‌. தொழிலாளர்‌ 
பிளவுப்பட்டுக்‌ இடப்பதை, உள்ளீடற்று இருப்பதை, புரிந்துகொள்ளும்‌ ஆற்றலில்‌ மிக 
மேலெழுந்துவாரியாக இருப்பதை கண்ணுற்று துயருற்றவர்‌ அம்பேத்கர்‌. விடுதலை 
அடைவது என்பதைவிட எவர்‌ அதை கையகப்படுத்துவது என்பதே மிக முக்கியமானது 
என்றார்‌. 

அம்பேத்கரின்‌ அறிவுப்பயணத்தில்‌ அவர்‌ பார்த்திடாத மைல்‌ கற்களே இல்லை எனலாம்‌. 
தன்‌ கருத்து குறித்து எழும்‌ விமர்சனங்களுக்கு அவர்‌ அஞ்சியதே இல்லை. 
ஒடுக்கப்பட்டவர்‌ முன்னேற்றம்‌ என்பதற்காக தன்‌ இந்தையில்‌ தேடிப்பிழுத்து 
பஇுந்தவைகளை அவர்‌ நெஞ்சுரத்துடன்‌ முன்வைத்தார்‌. 


45 


46 


6. அம்பேத்கரின்‌ முகப்புரை 


இந்திய இளம்‌ தலைமுறையினர்‌ ஆணும்‌ பெண்ணுமாக கூடிறின்று அரசியல்‌ அமைப்பு 
சட்டத்தின்‌ முகப்புரையை உரக்க படிப்பதையே போராட்ட வடிவமாக மாற்றினர்‌. இரு 
மோடி அரசாங்கத்தின்‌ குடியுரிமை சட்டத்திருத்தத்துற்கு எழுந்த எதிர்ப்பு வடிவமாக 
இதை நாம்‌ காணமுமூந்தது. இப்படிப்பட்ட முகப்புரை 1949-50ல்‌ எவ்வாறு உருவானது 
என்பது குறித்து விரிவான விவாதங்கள்‌ இளம்‌ தலைமுறையை சென்றடையட்டும்‌ 
என்றெண்ணி இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. 


அப்போராட்டத்தில்‌ முகப்புரை வாூக்கப்பட்டதும்‌, முகப்புரை குறித்து விரிவாக 
விவாதித்த ஆகாஷ்‌ ரதோர்‌ (&௮/86 89/4 ௩்‌ாஓ அவர்களின்‌ ஜனவரி 2020ல்‌ வந்த 
றா 0605 லாம புத்தகமும்‌ இக்கட்டுரை எழுத என்னை தூண்டிய நிகழ்வுகள்‌ என 
சொல்லலாம்‌. இனி 81 சொற்களை மட்டுமே கொண்ட நம்‌ முகப்புரை வந்த வரலாறை- 
அதை எழுதியதற்கு பாத்தியதை யாருக்கு என்பதை பார்க்கலாம்‌. 


இந்திய அரசியல்‌ நிர்ணயசபை ஏற்றுக்கொண்ட அரசியல்‌ அமைப்பு சட்டத்தின்‌ றா௨ஊ௱0।6 
எனும்‌ முகப்புரை இவ்வாறு செல்‌இறது. 


பட்‌ பிட்ட டட ॥/0&, ஈவா 5௦ வொடு 185014/60 1௦ ௨௦ல்‌ (பர்‌6 [ர ௦ி5 1ஈர்‌௦ 8 501/டஈப்‌ 01 டப்‌ /௦0க116 
ஈட படப்‌ ௨ா௦்‌1௦ 560ப16 1௦ 81 [15 ௦4/2675 


5110ம்‌, 5001௮, 6600௦௱/6 8௦ ஐ௦1/4/0௮; 

படட” ௦7 11௦ பர்‌, ஐா655100), 06/௭7, 1வ/1 வாம்‌ வ௦க்ர்ற; 

ட்பெஃபு1/ ௦ எ்ச்ப5 8௦ ௦4 ௦00௦1பார௫; வாம்‌ 1௦ ௦௦16 ௨௱௦௱0 1 ௮॥ 
௩காட்வியா ன ஒபரா 116 ரொ ௦716 ஈர ப்/பபெல! கா்‌ 16 பார ௦716 1424௦; 


॥ பே வபிடொாப்பிப்‌ 55 பட 1116 264 ௦7 11௦வளாடள 1949, 9௦ 68௦ கட, யக்‌ கம 
பேட்10 பே௩ட்ப/ட்‌ [ப மாப. 


இந்த முகவுரை டிசம்பர்‌ 18 1976ல்‌ இருத்தப்பட்டு கீழ்கண்டவாறு அமைக்கப்பட்டது. 


ப்ட்‌ 1பிட்ட்டட்‌0 1 ஈவா 5 ணொடு 660160 1௦ ொளி/பர்‌6 [ஈச்ச ர்‌ 8 50/6ஈப01 500051 
5ட்பேடகஈ டப 0 ௩ ப0ப6 வாம்‌ 1௦ 560பா6 1௦ ௮ [15 64/௨5 


25716, 50014, 60௦0௦6 800 0௦111/0௮; 
படட” ௦7 11௦ பர்‌, ஐா655100), 06/௭7, 1வ/1 வாம்‌ வ௦க்ரற; 
ட்பெஃபு1/ ௦ எ்ச்ப5 8௦ ௦4 ௦00௦ரபார௫ு; 80௦ 1௦ ௦௦16 8௦9 1 ௮॥ 


௩காட்வியா ன ஒர 16 பரந ௦7 116 ரளி பெலி 8ம்‌ 16 பாரு காம்‌ ரர்‌ஷப்டு ௦7 16 14241௦; 


47 


॥ பெ படாபட்‌ 455000 6 26 கெ ௦ர்‌ 1॥/விளாள 1949, 6௦ பட்டோ கட்‌, பங்கா கம 
பேட்1ா0 பேட்ட [ப மெகொொபா. 


இதன்‌ அதிகாரபூர்வ தமிழ்‌ வடிவம்‌ 


த முகப்புரை 


இந்திய மக்களாடிய நாம்‌, இந்திய நாட்டினை இறையாண்மையும்‌ 
சமநலச்சமுதாயமும்‌ சமயச்சார்பின்மையும்‌ மக்களாட்சமுறையும்‌ அமைந்ததொரு 
குடியரசாக நிறுவவும்‌, 


அதன்‌ குடிமக்கள்‌ அனைவரும்‌ 
சமுதாய, பொருளியல்‌, அரியல்‌ நீது, 


எண்ணம்‌, அதன்‌ வெளியீடு, கோட்பாடு, சமயநம்பிக்கை, வழிபாடு இவற்றில்‌ 
தன்னுரிமை, 


சமுதாயப்படிநிலை, வாய்ப்புநலம்‌ இவற்றில்‌ சமன்மை ஆகியவற்றை எய்துடச்‌ 
செய்யவும்‌, 


அவர்கள்‌ அனைவரிடையேயும்‌ தனிமனிதனின்‌ மாண்பு, நாட்டு மக்களின்‌ 
ஒற்றுமை, ஒருமைப்பட்டு இவற்றை உறுஇுப்படுத்தும்‌ உடன்பிறப்புரிமையினை 
வளர்க்கவும்‌ உள்ளார்ந்த உறுதுயுடையராய்‌, 


நம்முடைய அரசமைப்புப்‌ பேரவையில்‌, 1949 நவம்பர்‌ இருபத்தாறாம்‌ நாளாகிய 
இன்று, ஈங் இதனால்‌, இந்த அரசமைப்பினை ஏற்று, இயற்றி, நமக்கு நாமே 
வழங்குக்கொள்கிறோம்‌” 

முதலில்‌ தரப்பட்டதற்கும்‌ 1976க்குப்‌ பின்னரான இருத்தத்திற்கும்‌ 4 கலைச்‌ சொற்களில்‌ 
வேறுபாடு இருக்கிறது. அதாவது $வளவர டற௦௭௭்‌௦ என்பதுடன்‌ 500414, 56௦018 
பதங்களும்‌ பாரு ௦ 106௨ 144௦ என்பதுடன்‌ 8௦ ரர்‌ வார்த்தைகளும்‌ இருத்தமாக 
சேர்க்கப்பட்டு இன்றுவரை இதுவே முகவுரையாக இருந்துவருஇறது. 


1949ல்‌ இறுஇசெய்யப்பட்ட அந்த முகப்புரையை எவர்‌ எழுதியிருக்கமுடியும்‌ என்பது 
விவாதத்திற்குரிய ஒன்றாகவே இருந்துவருகிறது. அதை நேரு எழுதினார்‌ என உரிமை 
கோருபவர்களும்‌ உண்டு. அவரின்‌ நோக்க தீர்மான வாசகங்கள்‌ அவை என்பது ஒருவகை 
வாதமாக இருந்துவருகிறது. இல்லை பி என்‌ ராவ்‌ எனும்‌ அரசியல்‌ அமைப்பு சட்டங்களின்‌ 
வல்லுனர்‌ எழுதினார்‌ என ஒரு சாரார்‌. பலரின்‌ கூட்டுழைப்பால்‌ அமையப்பெற்ற 


48 


வாசகங்கள்‌ அவை எனச்‌ இலர்‌. இல்லை முழுமையாக அம்பேத்கரின்‌ வாசக அமைவு 
தான்‌ முகவுரை என்பது ரதோர்‌ முன்வைக்கும்‌ வாதம்‌. 


இந்த நான்கு வாதங்களையும்‌ மனச்சாய்வின்றி ஆய்ந்து பார்த்தால்‌ அது அம்பேத்கரின்‌ 
முகப்புரை என்ற முடிவை எட்டமுடியும்‌ என்பதே அம்பேத்கர்‌ முகப்புரை என்ற 
புத்தகத்தின்‌ சாரம்‌. ஆகாஷ்‌ ௪ங்‌ ரதோர்‌ இதற்கான நூலை 230 பக்கங்களில்‌ தந்துள்ளார்‌. 
அம்பேத்கரின்‌ இவ்வாசகங்கள்‌ சரியாக பிப்ரவரி 6, 1948ல்‌ பிறந்ததாக நிறுவுகிறார்‌ 
ரதோர்‌. 


2 


முகப்புரை 81 வார்த்தைகளை கொண்மருந்தது. 1976 இருத்தத்தால்‌ 85 வார்த்தைகளாக 
அது மாற்றப்பட்டது. 


4/௨ 6006 ௦7 |ா௦்க... 


ற பொலோள்‌(பளாம்‌ காமு 1/5 1ப/ளநு- ஜகா லெ ௦ 14/விளா௦ள 1949, 6௦ ஷு ,&0௦ர்‌, டஈகர்‌ கர்‌ 6 
௦ 05% 14/6 ொள்ர்பர்‌ா” என்பது அதன்‌ பிரகடனப்பகுது -060294௦று ஐலா. 


இதன்‌ நோக்கப்பகுதி எனும்‌ ௦/60ங6 0ல்‌ “ பிலா 80/8£டு ₹6801460 10 ௦015॥ரபர்‌ட | ஈ௦்க ரர்‌ ௨ 
50/61ஒ10ா 0௭௦01வா1௦ 600010.” என்பதாகும்‌. 


அரசியல்‌ நிர்ணய சபையில்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ விவாதத்திற்கு உள்ளாகும்‌ 
என்பதை நாம்‌ அறிந்தே இருப்போம்‌. அதேபோல்‌ நோக்கப்பகுதயும்‌ உள்ளானது. 
ரிபப்ளிக்‌ எனச்சொல்வதா ஸ்டேட்‌ என அழைப்பதா என்பது கூட வந்தது. யூனியன்‌ 
என்பதா பெடரேஷன்‌ என்பதா விவாதமானது. 


முகப்புரையின்‌ குறிக்கோள்‌ பகுது ெயர்ழர்ங6 ர்‌. விளக்கப்பகுதி எனச்‌ 
சொல்லப்படுகிறது. 


7௦560ப16 1௦ ௪1/15 (265 /ப54106, 50614], 66௦0௦6 8௭௦ 0௦14/0௮ ; பீடினநு ௦74 11௦ பர்‌, ஒா255/௦, வ்‌, 
ர௮1 எம்‌ ங்கம்‌ ; 80 பலிரு ௦4 5ரசர்ப5 80 ௦4 ஜெழ௦ர்பர்ஈடு ; ௭0௭௦ 1௦ ா௦ா௦16 ௨௱9 ரா ச॥ ராகா 
955பா1ா9 116 ரொ ௦716 ॥ரப்ெர்பெல! வாம்‌ 16 பராநூ ௦ 16 11-4௦ 


இவைத்தவிர அரசியல்‌ அமைப்பு சட்ட முகவுரையில்‌ சல நாடுகள்‌ கடவுள்‌ அல்லது 
உயர்ந்தோரை அழைத்து சொல்லும்‌ இழுத்துச்‌ சொல்லும்‌ (ஈ௩௦௦௭74ங௨ ஈர்‌ என்பதை 
வைத்திருக்கும்‌. நமது விவாதத்திலும்‌ |ஈ 1௨ ஈ௭௨ ௦7 600 அப்று, நோ ந்௨ 0906 ௦74 சாகா, 
யாடு ஈக ௦7 12 சோர்‌ என்பன வந்தன. ஆனால்‌ அப்படி இழுத்து கடவுளை 
அழைத்தல்‌ என்பது இந்திய அரசியல்‌ அமைப்பு சட்ட முகவுரையில்‌ இடம்பெறவில்லை. 
சீனாவில்‌ மாவோ பெயர்‌ இழுக்கப்பட்டுள்ளது. அய்ரோப்பா நாடுகள்‌ யேசுவின்‌ 
பெயரையும்‌, இஸ்லாமிய நாடுகள்‌ அல்லாவின்‌ பெயரையும்‌ அழைத்துள்ளதை நாம்‌ 
காணமுடயும்‌. 


ரதோரின்‌ ஆய்வு 0ற1ங6 ஜர்‌ ல்‌ கவனம்‌ செலுத்துகிறது. அப்பகுதி &ழ்கண்ட 
வாசகங்களை கொண்டுள்ளது . 


49 


7௦ 560016 1௦ வ॥ 6 04/2675 /ப51106, 5001௮, 660௦16 800 ௦4/6௮ ; பிடிஎஸ்‌ ௦4 1௦ பர்‌, ஐா59௦, ௦, 
ர௮1 காள்‌ வகர ; 8பபெலிரங்ு ௦7 54கர்ப5 ௨௦ ௦7 ற0௦ர்பர்ாபடு ; 80௦ 1௦ ா௦றா௦்‌6 8௦9 10 ௪॥ எள 
955பா10 116 பொரு ௦1௨ ப்ர்பபெகி காம்‌ 16 பங்ரூ ௦7 146 14244௦ 


அதாவது 7௦ 560பா€ 1௦ ௮ 115 04/2௩ என்‌ இற ஆறு வார்த்தைகளுடன்‌ அது பயணிக்கிறது. 


பிரிட்டிஸ்‌ காலத்தின்‌ 1935 இந்திய அரசாங்க சட்டம்‌ நீக்கப்பட்டு விடுதலை இந்தியாவின்‌ 
அரியல்‌ அமைப்பு சட்டம்‌ ஜனவரி 26, 1950ல்‌ அமுலுக்கு வந்தது. அரசியல்‌ சட்ட 
நிர்ணயசபை இறுது செய்து ஏற்றுக்கொண்ட நவம்பர்‌ 26, 1949 இனத்தை போற்றும்‌ 
வகையில்‌ நவம்பர்‌ 26 னபா 0௮ அனுசரிக்கப்படுகிறது. 


காங்கரஸ்‌ செயற்குழு எதிர்கால அரசியல்‌ அமைப்பு சட்டம்‌ குறித்து பரிந்துரைக்க 
ஜூலை 1946ல்‌ நேரு தலைமையில்‌ வல்லுனர்‌ குழு ஒன்றை அமைத்தது. ஆசப்‌ அலி, கே 
எம்‌ முன்ஷி, என்‌ கோபால்சாமி அய்யங்கார்‌, கே டு ஷா, ஹுமாயுன்‌ கபீர்‌ போன்றோர்‌ 
அதில்‌ இடம்பெற்றனர்‌. அக்குழு தந்த வாசகங்களின்‌ முக்கியப்பகுதி இங்கு 
தரப்பட்டுள்ளது. 


வா 


கி வெள 8ம்‌ சபர்‌ ௦4 116 5௦னாவரோ ர60ளாளொர்‌ |ஈவ்க, 65 ௨ொளிர்பளார்‌ றவர்‌ 80௦ ௦925 ௦7 
வெளா௱ளார்‌, 86 07460 11௦ 1௨ 06௦016: 880 


பப்ப 


50௮ 06 9ப28ார்‌660 1௦ ௮ 116 6௦06 ௦7 ஈக நே ல வா்‌ 560பா€0 1௦ 16 நே 060260 5001௮] ௦0/66415 
80 பா00565, 6600௦6 ௦1980/291/௦ வா்‌ உள்ள்‌ சர்ப ராகண்ளு 


8) /ப51166, 5004], 66௦0௦௱/6 800 0௦/௦௮ 

0 ) 60ப௮[0/ ௦4 5ரச4ப5, ௦7 ௦00௦பா(ரு, ௨௦ 66௦6 16 |; 

6) 116600 ௦7 1௦ப917, 661167, 1௦௦௪11௦0, 855002414௦, 8௦ 8014௦), 5ப0)607 1௦ 1௮/8௦ ஓப16 றா௦வ|; ௭௦ 
ப்ளான்‌ 

8060 ப216 59760 ப205 59௮ 06 டா௦:1060 1௦ ஈா௦ர(/ 5, 080100/210 81695, 800 185565; ௮௭0 

நஷ்ட 


௮ 66 ஈரா 60 16 ஈர்‌ ஷா்டு ௦4 16 ர்னாரர்௦ரு ௦4 16 ௩60 ப0116 80 (45 5௦பள வர ர்‌ ௦ 18௭0, 569, 80 
௮ 806௦109 1௦ /ப54/06 8௦ 146 89 ௦4 பெரி1260 ஈ௭$்‌௦5. 


அரியல்‌ சட்ட நிர்ணய சபைக்கு டிசம்பர்‌ 13, 1946ல்‌ '65௦1ப41௦ஈ 869200 4/5 ௭௨ 00௨010 
என்ற நோக்கத்‌ தீர்மானத்தை நேரு தந்திட்டார்‌. 


8) 46 ஜோள்‌பர்‌௦ா 8650 9608165 [16 ரி வாச்‌ 5௦ 65046 1௦ ௦ [ஈச்ச 85 8 60 மொர்‌ 
5௦6619 ௨0ப0116 8௦1௦ 20 பழ 1௦1 6 ரீபர்பா6 ௦விளாவா௦6 8 ௦ொலிரபரா 


50 


தொடர்ந்து இதில்‌ 6, 6 *4 0 பகுதிகளின்‌ வாசகங்கள்‌ மேற்குறிப்பிட்ட காங்‌இரஸ்‌ 
செயற்குழு வல்லுனர்‌ கமிட்ட வாசகங்களாக அமைந்துள்ளன. ஆனால்‌ நேருவின்‌ 
வாசகத்தில்‌ இடம்பெற்ற முக்‌கஒய மாற்றம்‌ 1660௦0 ௦7 ஒழாக$/01), 74 காம்‌ ஙா எனச்‌ 
சொல்வதில்‌ இருந்தது. இந்த இரண்டு தீர்மானங்களிலும்‌ 166௦௦௱ என்பதே இடம்பெற்றது 
- மிஷ்‌ இடம்‌ பெறவில்லை. அங்குதான்‌ அம்பேத்கரின்‌ முக்‌கியத்துவம்‌ வருகிறது என 
ஆய்ந்தளிக்கிறார்‌ ரதோர்‌. 


நேரு முன்மொழிந்த நோக்கத்தீர்மானம்‌ முழுமையாக நிர்ணய சபையால்‌ ஜனவரி 22, 
1947ல்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. முன்பாக டிசம்பர்‌ 17, 1946ல்‌ இதன்‌ மீதான விவாதம்‌ 
நடைபெற்றது. அம்பேத்கர்‌ அவர்களையும்‌ கருத்துக்கூற ராஜேந்திர பிரசாத்‌ அழைத்தார்‌. 
அம்பேத்கர்‌ தனது உரையில்‌ முக்கிய கேள்வி ஒன்றை முன்வைத்தார்‌. 


“| 8௦ 1௦% பாகா 01 [ர்‌ 6௦ய/0 06 0௦551016 1௦ எர ரீபர்பான வேளா௱லாம்‌ பர்ர்ன்‌ னிவ ர 809 ரப51106 
500௮17, 6000௦௦ 8௦ ௦141௦௮, பா! 15 6000௦௭ 15 8 500௪5௩ 60௦0௦4” எஇர்வரும்‌ 
அரசாங்கம்‌ சோசலிச பொருளாதாரத்தை அமைத்துக்கொள்ளாவிடில்‌ சமூக, 
பொருளாதார, அரசியல்‌ நீதி சாத்தியமா என்இற மிக முக்கியமான கேள்விதான்‌ அவர்‌ 
முன்வைத்தது. 


3 


அம்பேத்கரின்‌ '5124 8௦ 1/1 ஈ௦ர/ஷ: '8/0/ஸ்‌ ா௨ ஈன்‌ விர்‌ காம்‌ 0ம்‌ 1௦ 560பாஉ ரர 1ஈ 106 
மோனிர்பரி௦ா ௦7 ராஜீ பக்‌ என்கிற நூல்‌ 1947ல்‌ வெளியானது. அம்பேத்கர்‌ இதை 20000 
வார்த்தைகள்‌ கொண்ட ஆவணமாக வல்லபாய்‌ படேல்‌ தலைமையிலான கமிட்டிக்கு 
(நிர்ணயசபை அட்வைசரி கமிட்டி) அனுப்பியிருந்தார்‌. அதன்‌ துணைக்கமிட்டிகள்‌ 
இருபளானி மற்றும்‌ எச்‌ ௪ முகர்ஜி தலைமையில்‌ இருந்தன. அம்பேத்கரும்‌ அதுல்‌ 
உறுப்பினராக இருந்தார்‌. ஆனால்‌ அம்பேத்கர்‌ ஆவணத்தை கமிட்டி பெரிதாக 
பொருட்படுத்தவில்லை. எனவேதான்‌ அதை அவர்‌ 50 சார்பில்‌ நூலாக 
வெளிக்கொணர்ந்தார்‌. அம்பேத்கர்‌ அதில்‌ பார 51௪4 ௦71௦5 எனக்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 


மோல்‌. நாம்ம. றஸ்ஸ குறித்த இணையதளத்தில்‌ இப்புத்தகம்‌ 1945ல்‌ 
வெளியானதாகவும்‌ நிர்ணயசபைக்கு ஆவணமாக 1947ல்‌ கொடுக்கப்பட்டதாக 
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆவணத்தில்‌ அம்பேத்கர்‌ எழுதிய முகவுரை 
ஒழ்கண்டவாறு மையப்பெற்றுள்ளது 


£௩௦௦05ட்ட்‌ ஈட்ட 


4/6 116 06௦016 ௦7 16 11௦/5 ௦7 8ர1/5/்‌ |ாள்க ன்ப பர்‌60 114௦ கொள்‌ சர்ட பார ௦2160 ௦ங1ர௦௯5 80 
ோக்விடு கொர்‌ &625 வா்‌ ௦7176 ராரா ௦1 16 [ஈகா 512 மார கவரவே 1௦ ராரா உ௱௦௭6 0 னார60்‌ 
பார்ளா ௦4 1656 161௦15 00-- ௦041 144 1௨ ௦ர்௦ன6 80 16 வோக்‌ கொர்ர/ச$ா60்‌ ௧7686 (௫௦ 06 
[ஊாலரி1(6்‌ 96519௮460 85 519165) வா்‌ 16 |ஈள்கா 514 ௮ 06 ௦460 10026 ரார்‌௦ 8 8௦ஷ்‌/ ௦11/6 1௦ 
[6915911/6, /60பர4/6 80௦ கொள்ளா கர்ப 0பாட௦565 பா 116 ஷஸ்‌/6 16 பா!ர60 54௪4 ௦4 ஈச 8௦ 1௪௩ 16 
பாள 5௦ 1௦6௦ ன 06 ॥ஈ௦15501ப16 8ம்‌ 12 வார க ஙா : 


(1) 1௦ 56 போ6ீ 16 01864105 0௦14 ௦74 5817-0௦விளா௱ளார்‌ 8௦ 90௦0 9வெளா௱ளார்‌ 111௦090௦01 16 பஈ/ர60 5124 
௦௦181௦ ௦ப56௫ 8101௦ பெர்‌ 0௦51, 


51 


(1) 7௨உ௱வளார்லார 1௨ம்‌ ௦ வூ 5ப0)60்‌ 1௦ 76) வரு வாட்‌ பரபர ௦4 8௮001 655 80௦ 1௦ 186 506601 800 
166 606056 ௦7 6101௦), 


(1) 7௨ ானா௦ு€ 5004, 0௦1/41/௦௮ ஸாம்‌ 66௦0௦6 160பலிு ௫ நாவோடு ஒளிர்‌ ௦00௦பா!([/ஷ 1௦ 16 
$ப0௱ா6060 085565, 


(4) 1௦ ௮6 (4 0௦55101610: வவ 5ப0)661 1௦ ௨/0 *660௦௱ 1௦0 வலர்‌ ௭ா௦்‌ 7660௦ 1௦ 12, வா 


(4) 1௦ ா௦106 8084௭ [ஈர்‌ 615006 8௭௦ ஒர்ளாவி 8001655101, 651901154 115 மோள்‌ர்பர்‌௦ா 1௦ 16 பிரர்ர்‌€0 
51௭4௨5 ௦7 ஈ௦18. 


இங்கு அம்பேத்கர்‌ சோசலிசம்‌ என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. காரணம்‌ 
குறித்து அம்பேத்கர்‌ ஆய்வாளர்களிடம்‌ வேறுபட்ட பதில்களே கஇடைக்‌இன்றன. தனது 
விருப்பத்திற்கு மாறான பலவற்றையே நான்‌ செய்யவேண்டிய நிலையில்‌ இருந்தேன்‌ 
என்கிற அம்பேத்கரின்‌ ஒப்புதல்‌ வாக்குமூலத்தை சுட்டிக்காட்டுபவரும்‌ உளர்‌. நாட்டின்‌ 
பிரிவினை என்கிற எதார்த்தம்‌ நிர்ணய சபையில்‌ கொணர்ந்த மாற்றம்‌ என்பதை 
ரதோர்‌ காரணமாக காட்டுஒறார்‌. 


பி என்‌ ராவ்‌ அவர்கள்‌ தந்த முகவுரை நிர்ணயசபையில்‌ மே 30, 1947ல்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டது. ஜூன்‌ 30 அன்று தற்காலிகமாக அதை ஏற்றனர்‌. அதுல்‌ 
காணப்படும்‌ வார்த்தைகள்‌ 


4/6) 16 060016 ௦4 |[ஈ௦18, 566148091௦ ௦௦16 116 ௦௦ 9000, ௦ 18609, 1௦ப9்‌ ௦பொ ௭௦ 
[60 5ன12114, 8க௦1, 80001 80௦ 94/6 1௦ ௦பா5வ 1/5 ோொகிரப11௦ ” 


நாட்டின்‌ பிரிவினையை ஒட்டி நேருவின்‌ நோக்கத்தீர்மானத்தை எவ்வாறு சரி 
செய்துகொள்வது என்பதற்கு வல்லுனர்‌ குழு ஒன்றை அமைத்தனர்‌. கே எம்‌ முன்ஷி, 
கோபால்சாமி அய்யங்கார்‌ ஆஒஇயவர்களுடம்‌ அல்லாட இருஷ்ணசாமி அய்யர்‌, 
அம்பேத்கர்‌ இடம்‌ பெற்றனர்‌. ஆலோசகராக ராவ்‌ அமர்த்தப்பட்டார்‌. நேருவும்‌ ௪ல 
மாற்றங்கள்‌ தேவை- அடிப்படை அம்சங்கள்‌ அப்படியே இருக்கும்‌ என்றார்‌. ஜூலை 18, 
1947ல்‌ அரசியல்‌ சட்ட வரைவு கமிட்ம்‌ அமைக்கப்படும்‌ என நேரு அறிவித்தார்‌. 
அதேபோல்‌ ஆகஸ்ட்‌ 27 1947ல்‌ வரைவுக்குழு அமைக்க நிர்ணயசபை தீர்மானம்‌ 
இயற்றியது. கே எம்‌ முன்ஷி, கோபால்சாமி அய்யங்கார்‌, அல்லாம்‌ இருஷ்ணசாயி 
அய்யர்‌, அம்பேத்கர்‌, டி பி கைத்தான்‌ , மாதவ ராவ்‌, முகமதுசதுல்லா, இருஷ்ணமாச்சாரி 
இடம்‌ பெற்றனர்‌. முதல்‌ அமர்விலேயே அம்பேத்கர்‌ ஒருமனதாக வரைவுக்குழு 
சேர்மனாக ஏற்கப்பட்டார்‌. 


4 


பிப்ரவரி 6, 1948 வரைவுக்குழு கூட்டத்தில்‌ ராவ்‌ முகப்புரைக்குப்பதில்‌ &ழ்கண்ட 
முகப்புரை பதிலீடாகிறது என மினிட்ஸ்‌ பதிவானது. அது என்ன முகப்புரை- 
வானத்திலிருந்து குதித்த ஒன்றா. அம்பேத்கர்‌ தனது 'கோட்பாக்கட்டிலிருந்து' எழுதிவந்த 
பேப்பர்தான்‌ அது என ரதோர்‌ நிறுவுகிறார்‌. அதில்‌ காணப்படும்‌ வார்த்தைகள்‌ 


52 


4/6, 176 060016 ௦4 [ஈ௦்க, ஈஸா டு 660160 1௦ 6ளிர்பர்‌€ 11௦5 14௦ 8 5066100110 0ம்‌ 5176, 
8௦ 1௦ 5€போ€ 1௦, ௦ றா0றா௦16 80, ௭॥ [5 64/26 : ]ப51106, 500, 66௦௭௦௱/6 80௦ 0௦41/௦௮ ; மஸ ௦7 
111௦ப91, லா65௦, 0 வள்‌, ரீல்‌, ஙா /0, ௩௦௦௪4௦, 85500124௦0 8௦ 861/௦; ட0பலிு ௦4 5ர்சர்பகி, வா்‌ ௦7 
௦00௦1பாு; கா்‌ ரக்னா கபாட 116 பிராடு ௦4 வறு ராகெர்பெபெலி மரர்்௦ர்‌ பின்னா ௦7 08546 ௦ 
01660..0௦ ஈன ஷு 80௦01 88௦ 800 9146 1௦ ௦பா5 (ஷே 116 ௦௦*பர்‌/௦ா. 


அக்கூட்டம்‌ 3 மணி நேரத்திற்கு மேல்‌ நடந்தும்‌ முகப்புரை குறித்து விவாதம்‌ 10 
நிமிடங்கள்‌ கூட நடக்கவில்லை என்றார்‌ ரதோர்‌. இதை அம்பேத்கர்‌ தான்‌ 
எழுஇயிருக்கமுடியும்‌ என்பதை அந்த ஒரு வரி '(சர்2ார்ரு 85510 16 9ரநு ௦7 வு ஈர்‌ 
வரர்்௦பர்‌ ன்றன ௦7 6846' காட்டும்‌ என்பதை எவரும்‌ மறுக்க இயலாது. நேரு, ராவ்‌ என 
அனைவரின்‌ வார்த்தைகளையும்‌ இடம்பெற செய்து அம்பேத்கர்‌ எது 
இந்தியத்தன்மைக்கு சரியாக இருக்குமோ அவ்வார்த்தைகளையும்‌ இடம்‌ பெற 
வைத்தார்‌. நேரு 1௦ 56௦0௨ என நோக்கத்தீர்மானத்தில்‌ பேசியபோது அம்பேத்கர்‌ 1௦ 
௦6 116௦ப௮ிப” என எர்சர்‌௨ 8௦ 141௦ ஆக்கத்தில்‌ பேசியிருந்தார்‌. அதுதான்‌ எீரிஈகம்ப6 
0க்கு வழிவகுக்கும்‌ என அம்பேத்கர்‌ கருதினார்‌. 


பிப்ரவரி 9, 1948ல்‌ அம்பேத்கரின்‌ முகவுரை குறித்த விவாதம்‌ வந்தது. அதனடிப்படையில்‌ 
இருத்தப்பட்ட நகலில்‌ காணப்பட்ட வார்த்தைகள்‌ 


எ்ளாஞ்ு, வர்ம்௦பர்‌ வெள்ள ௦7 68516, 0855 0 01660 50 95 1௦ 8955பா€ 16 பொரு ௦4 வு ர பெர்ப்பெக! 8௦ 
1௨ பாரு ரால்‌ என மாற்றம்‌ பெற்றன. 


பிப்ரவரி 21, 1948ல்‌ அரசியல்‌ சட்ட நிர்ணயசபையின்‌ தலைவருக்கு அம்பேத்கர்‌ 
அரசியல்‌ சட்ட நகலை அனுப்பினார்‌. அதில்‌ இறுது செய்யப்பட்டிருந்த முகவுரையின்‌ 
வாசகங்கள்‌ கீழ்கண்டவாறு அமைந்திருந்தன. அதுல்‌ /(௦பர்‌ பென்௱ள்‌௦ஈ ௦4 08546, 01855 ௦ 01660 
என்பது இடம்பெறவில்லை. 


உட்‌ ரபிட்0ா0ட்‌ 0 மம, ஈவா 5 ணொ 166060 1௦ ொகிர்பர்6 ளக ரர்‌ உ 5014/ஈப்‌ ய 
டப /00௩4110 உட்படப்‌ வா்‌ 1௦ 566ப16 1௦ ௮] 115 64/26 : 51106, 5001௮, 660௦16 வா்‌ 04/6௮ புகா 
௦4 110ப9ர்‌, ஐமாக5510, 06, 12110 காம்யு; டீபக்பா ௦ எ்சர்ப5 800 ௦7 ௦00௦பாு;; ௨௦1௦ ௦௦6 
ளா வ॥ ௩காட்வியா* ஒபரா 16 பொரு ௦71௨ ரரள்ர்பபெல! ாம்‌16 பாரு ௦16 14241௦...” 


மேற்கண்ட வார்த்தைகள்தான்‌ இறுதஇவடிவமாக 1949லும்‌, 1950லும்‌ ஏற்கப்பட்ட 
வடிவமானது. அரசியல்‌ சட்ட நகல்‌ அம்பேத்கரின்‌ மூன்று வா௫ப்புகளை நிர்ணய 
சபையில்‌ கண்டு முகவுரையில்‌ எந்த மாற்றமும்‌ செய்யப்படாமல்‌ ஏற்கப்பட்டது. 


5 


]ப54106, 5001௮, 6000௦௱/6 8௦ 0௦1/௦ என்கிற பதங்கள்‌ விவாதமானபோது அல்லாடி 
இருஷ்ணசாமி தனது வியத்தகு அறிவாற்றலால்‌ அதன்‌ அவசியத்தை வலியுறுத்தி 
நிலைபெறச்‌ செய்தார்‌ என்கிற பதிவையும்‌ ரதோர்‌ செய்றார்‌. 1976ல்‌ 42வது 
சட்டத்திருத்தத்தின்போது கூட இந்த 2056ல்‌ மாற்றம்‌ கோரப்பட்டும்‌ 
செய்யப்படவில்லை. அதில்‌ 8619/௦05 என்இற வார்த்தை சேர்க்கப்பட வேண்டும்‌ என்பது 
ஏற்கப்படவில்லை. 


53 


அம்பேத்கர்‌ தனது எழுத்துக்களில்‌ 'ப5(06, 8001லி, 6000௦௱/௦ வா 0௦1/௦வ' குறித்து ஏராள 
விளக்கங்களை தந்துள்ளார்‌. சவுத்பாரோ கமிட்டி 1919, வட்டமேஜை மாநாடுகள்‌ 1930, 
சாதியை ஒழிப்பது 1936, அரசும்‌ சிறுபான்மையினரும்‌ 1947, மொழிவாரி மாநில 
சிந்தனைகள்‌ 1955, புத்தர்‌ கார்ல்‌ மார்க்ஸ்‌ 1956 ஆஒஇய அவரது ஆக்கங்களில்‌ அரசியல்‌ 
நியாயம்‌ குறித்து ஏராளம்‌ பேசப்பட்டுள்ளதாக ரதோர்‌ பட்டியலிடுகிறார்‌. 


அதேபோல்‌ இந்தியாவில்‌ சாதிகள்‌, சாதியை ஒழிப்பது, இந்துயிசத்தின்‌ தத்துவம்‌ 
போன்றவற்றில்‌ சமூக, பொருளாதர நியாயங்களை அவர்‌ பேசுவதாக ரதோர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. ஜான்‌ துவே, ஜேம்ஸ்‌ சாட்வெல்‌, எட்வின்‌ செலிகன்‌, ஜேம்ஸ்‌ ஹார்வே 
ராபின்சன்‌ போன்ற கொலம்பியா பல்கலை பேராூிரியர்கள்‌ அவருக்கு வாய்த்தனர்‌. 
அவர்‌ 1920லேயே லண்டனில்‌ 1/5, 056 ₹0௦௦௱ஈ மற்றும்‌ | 060086 பெற்றவராக 
இருந்தார்‌. 


காந்தியுடன்‌ அவருக்கு கடுமையான கருத்துவேறுபாடு இருந்தது. காந்து '௦பரஈரஈ0 ௦1/2: 
என்கிற மஇப்பீடு அவரிடம்‌ இருந்தது. தீண்டாமை என்பதை 'அசமத்துவ நீக்கம்‌' எனும்‌ 
பிரச்சினையாக பார்க்காமல்‌ அதிலும்‌ அரசியல்‌ செய்தார்‌ காந்தி என்கிற கருத்தும்‌ 
அவரிடம்‌ இருந்தது. கிராமம்‌ என்பது குறித்த பார்வையிலும்‌ அடிப்படை வேறுபாடு 
இருந்தது. காந்தியும்‌ அம்பேத்கரிடம்‌ நிலவும்‌ எண்ணத்தை உணர்ந்தவராக இருந்ததை 
அவரின்‌ 6 ஆகஸ்ட்‌ 1944 தேதியிட்ட கடிதம்‌ உணர்த்தும்‌. 


”"தண்டாமை விஷயத்தில்‌ நம்‌ இருவருக்கும்‌ மாறுபட்ட பார்வைகள்‌ இருக்கின்றன. பரந்த 
அரசியல்‌ விஷயத்திலும்‌ வேறுபட்ட கோணங்கள்‌ இருக்கின்றன. இந்த இரண்டு 
அம்சங்களிலும்‌ நாம்‌ சந்திக்கும்‌ புள்ளிகள்‌ இருந்தால்‌ மஒழ்ச்‌ச அடைவேன்‌. தங்களின்‌ 
இறமையை நான்‌ அறிவேன்‌. இணைந்து வேலை செய்தால்‌ மூழ்ச்சியாக இருக்கும்‌. 
அதே நேரத்தில்‌ தங்களிடம்‌ நெருங்‌கவரமுடியாத தோல்வியை நான்‌ 
ஏற்றுக்கொள்கிறேன்‌. சந்இக்கும்‌ பொதுப்புள்ளியை தாங்கள்‌ காட்டினால்‌ அதைக்‌ காண 
விழைஇறேன்‌. இந்த துரதருஷ்டமான வேறுபாட்டை நான்‌ புரிந்துகொண்டு என்னை 
சமரசப்படுத்திக்கொள்கறேன்‌.” என்பது காந்தி எழுதிய வாசகங்களின்‌ சாரமாக 
இருந்தது. 


இலகர்‌ சுயராஜ்யம்‌ எனது பிறப்புரிமை என முழங்கினார்‌. எவருக்கான பிறப்புரிமை 
என்ற கேள்வி அம்பேத்கரிடம்‌ எழுவது இயல்பே. அம்பேத்கரிடம்‌ பிரஞ்சு புரட்சியின்‌ 
முழக்கங்கள்‌ படர, டபபலிந்‌, ஈராள்ளாநு தாக்கத்தை உருவாக்‌இயிருந்தன. 126௦௦௱ என்பது 
பொருத்தமில்லை- படற என்பதை எடுத்தாண்டார்‌ அம்பேத்கர்‌. இதை அற்புதமாகப்‌ 
பாராட்டி இருபளானி அக்டோபர்‌ 17, 1949ல்‌ அரசியல்‌ நிர்ணய சபையில்‌ பேசினார்‌. 
சமூகத்தில்‌ வன்முறை இருந்தால்‌ அனைத்து லிபர்ட்டியும்‌ பாஇுக்கப்பட்டுவிடும்‌ என 
காந்திய கொள்கையை சுட்டிக்காட்ட அவர்‌ லிபர்ட்டியின்‌ அவசியத்தை உணர்த்தினார்‌. 


'நிலவும்‌ சமூகத்‌ தன்மைகளை' மாற்றுவதற்கு அஞ்சாத அரசாங்கம்‌ தேவை- அது 
பிரிட்டிஸ்‌ சர்க்காராக இருக்க முடியாது என அம்பேத்கர்‌ வட்டமேஜை மாநாட்டில்‌ 
குறிப்பிட்டார்‌. 


௨ றாபல்‌ ரஸ க வேர்கள்‌ றராள ர 0௦ள புரி ஈ௦்‌ 06 எவ 1௦ ௨௱னா0 116 500௮ 810௦ 66௦0௦6 6௦06 ௦74 
|ரீ6 கார்ன்‌ 16 பெள்சர்‌ே ௦7/ப5144௦6 ௨௦ ல060/ளலு 50 பாடுார்டு 6௮1 1௦. 115 1016 16 ரிப்‌ வேர்‌ மரி] ஈவ்‌ 06 


54 


90161௦ பஷ. (115 டு உர்‌ யார்‌ 15 ௦7 16 06௦016, 10 116 06௦016 800 ௫ 16 06௦016 1997 பரி ராச 14/5 
0௦551016. 


எங்களிடம்‌ அரசியல்‌ அதிகாரம்‌ தரப்படாமல்‌, நாங்கள்‌ எங்களை விடுவித்துக்கொள்ள 
வழிவகையில்லாமல்‌ விடுதலை எங்களுக்கு சாத்தியமில்லை என்பதையும்‌ அவர்‌ தன்‌ 
வாதமாக முன்வைத்தார்‌. 'ஸ்வராஜ்‌' என்று சொல்லும்போது எங்கள்‌ மீதான காலம்‌ 
காலமான ஒடுக்குமுறைகள்‌ தொடருமோ என்ற எண்ணம்‌ வருஇறது என்றும்‌ அவர்‌ 
குறிப்பிட்டார்‌. 


காந்தி அம்பேத்கருக்கு இந்துயிசத்திேலேயே தீர்வைக்‌ காணுதல்‌ என்பதை 
பரிந்துரைத்தார்‌. அந்நிய ஆட்சியிடம்‌ போய்‌ தீர்வை எிர்பார்ப்பது சட்டியிலிருந்து 
நெருப்பிலே விழுவதா௫விடும்‌. முழுமையாக இந்துமதம்‌ விடுத்து மதம்‌ மாறுதல்‌ என்பது 
வழியாகாது. தேசிய இயக்கத்தில்‌ இதயபூர்வமாக பங்கேற்று அடிமைப்படுத்தும்‌ அரசை 
தூக்கி எறிவது உகந்த வழி என்பது காந்தி தெரிவித்த கருத்துக்கள்‌. சுயராஜ்யத்துல்‌ 
தலித்களின்‌ இடமென்ன என்பது அம்பேத்கரின்‌ தலையாய கேள்வியாக இருந்தது. 
சுயராஜ்யத்தில்‌ தரமான வாழ்க்கை, படுக்க வாய்ப்பு, தீண்டாமை கொடுமைக்கு 
உள்ளாகாமல்‌ இருத்தல்‌ இருக்குமா என அவர்‌ வினவினார்‌. சாஇயை ஓழிப்பது என்இற 
ஆக்கத்‌இல்‌ வளவு 10 (1005 ஷு *பார ௦0% 4௦ 06 ௦ஈடு 8 5460 10/20 ௦பா ஏவு என அவர்‌ தன்‌ 
அய்யத்தை வெளிப்படுத்துியிருந்தார்‌. 


அம்பேத்கர்‌ 5 வகைப்பட்ட இந்துக்கள்‌ என்கிற பட்டியலை சூத்திரர்கள்‌ யார்‌ என்பதில்‌ 
தருகிறார்‌. 

இந்து சமூக முறையில்‌ குறையில்லை என அப்படியே ஏற்பவர்கள்‌- மாற்றம்‌ புனிதம்‌ 
கெட்டுவிடும்‌ என நினைக்கும்‌ இந்துக்கள்‌ 


ஆர்யசமாஜிகள்‌ போன்று வேத அடிப்படையில்‌ எல்லாம்‌ என்பவர்கள்‌ 


இந்து முறையில்‌ குறையிருக்கிறது என்பது உண்மைதான்‌. சட்டம்‌ அதை 
ஆதரிப்பதில்லை. எனவே மெதுவாக தவறான முறைகள்‌ செத்து மடழுந்துவிடும்‌ என 
நினைக்கும்‌ இந்துக்கள்‌ 

அரசியலை முன்நிறுத்தும்‌ இந்துக்கள்‌. சமூக $€ர்தஇருத்தம்‌ என்பதெல்லாம்‌ அரசியல்‌ 
விடுதலைக்கு பின்னர்தான்‌ என நினைப்பவர்கள்‌ 


அய்ந்தாவது வகையினர்‌ சமூக $£ர்தஇருத்தம்‌ தலையாயது என கருதுபவர்கள்‌- 
சுயராஜ்யத்தைவிட முக்கியமானது என நினைப்பவர்கள்‌ 


எனவே சுயராஜ்யம்‌ என பேசுபவர்கள்‌ 6 கோடி இண்டாமை 
கொடுமைக்குள்ளானவர்க்கும்‌ சேர்த்துதான்‌ என்பதை புரிந்து கொண்டுள்ளனரா 
என்பது அவர்‌ விடை தேடிய மிக முக்‌ஒய கேள்வி. 


55 


சமன்மை எனும்‌ ஈ0பசு என்பதை நேரு தீர்மானம்‌ பேசினால்‌ அம்பேத்கர்‌ அசமத்துவம்‌ 
நீக்கல்‌ ஈறாக! ௦7 ஈபகிறு என்பதை பேசினார்‌. அவரின்‌ 'புரட்ச எதிர்புரட்சி' 
ஆக்கத்துலும்‌, மார்க்சியம்‌ குறித்த பார்வையிலும்‌ ௦8546 ஈாரக0௦1 என்பதை அம்பேத்கர்‌ 
முன்வைத்தார்‌. 76 ஈ/ள்௦ரு ௦7 |ஈ௦்ச 16 ஈ௦்ர0 பர்‌ க ஈ/54௦ரு ௦4 ௦ ௦௦ரிர்ச்‌ ஸ்ப 8ப00ொர்கா ௨0 
நா என அவர்‌ விளக்கினார்‌. புத்த இயக்கம்‌ என்பதை பிரஞ்சு புரட்சி போன்ற 
ஒன்றாக அவர்‌ இத்தரித்தார்‌. பிராம்மணியம்தான்‌ 018060 11௦௮௫ க்கு காரணம்‌ என 
எடுத்துரைத்தார்‌. மார்க்சியம்‌ பேசுகின்ற முதலாளி- தொழிலாளி என்இற இருமை 
போன்றதல்ல இந்த 0௭8060 116௦0ப௮ந என்றார்‌. மிகவும்‌ ௪க்கலானது என அவர்‌ கருஇனார்‌. 
சமூகத்தின்‌ அனைத்து படிறிலைகளிலும்‌ அதற்கு ஆதரவும்‌ எஇர்ப்பும்‌ இருக்கறது. 
அகமணமுறை எனும்‌ சகோதரியையும்‌ அது கொண்டிருக்‌இறது. 


புத்தமத வீழ்ச்சிக்கு உள்ள காரணங்களில்‌ ஒன்றாக இஸ்லாமியர்‌ படையெடுப்பும்‌ 
காரணமாக இருந்தது என அம்பேத்கர்‌ கருதியதாக ரதோர்‌ சொல்றார்‌. இல 
புத்தமதத்தினர்‌ ரஜ்புட்‌ மன்னர்கள்‌ கொடுமையிலிருந்து தற்காத்துக்கொள்ள 
இஸ்லாமை தழுவியதாகவும்‌ ரதோர்‌ ஆய்வு செல்கிறது. 


ராஸ்‌ . என்கிற கலைச்சொல்‌ முகப்புரையில்‌ இடம்‌ பெற்றதை இருபளானி 
பாராட்டிப்பேசினார்‌. கடவுளின்‌ குழந்தைகள்‌ நாம்‌ அனைவரும்‌ என்ற எண்ணம்‌ 
ஜனநாயகத்திற்கு நெருக்கமாக துணைபுரியட்டும்‌ என்றார்‌ இருபளானி. 14/6 86 ௦0௨ ௦7 
ள்ள என்கிற பைபிளின்‌ வரியையும்‌ அவர்‌ சுட்டிக்காட்டினார்‌. 


'சகோதரத்துவம்‌' என்கிற சொல்லாக்கம்‌ முன்பு சொல்லப்பட்ட எந்த ஆவணத்கதுலும்‌ 
இடம்பெறவில்லை. அம்பேத்கரின்‌ ஆக்கமாக அது இடம்பெற்றது. காங்‌இரசன்‌ 
வல்லுனர்‌ குழு அறிக்கை, நேருவின்‌ நோக்கத்தீர்மானம்‌, பி என்‌ ராவின்‌ முகப்புரை, 
ஸ்ரீமன்‌ நாராயண்‌ அவர்களால்‌ தயாரிக்கப்பட்ட காந்திய அரசியல்‌ சட்டம்‌, எம்‌ என்‌ 
ராயின்‌ அரசியல்‌ சட்டம்‌, சோசலிஸ்ட்கள்‌ தயாரித்த அரசியல்‌ சட்டம்‌ என எதிலும்‌ 
அச்சொல்லாக்கம்‌ இடம்பெறவில்லை. பிப்ரவரி 6, 1948ல்‌ அம்பேத்கர்‌ 
'கோட்பாக்கட்டிலிருந்து' எடுக்கப்பட்டு வாக்கப்பட்ட பிரதுியில்தான்‌ அச்சொல்‌ 
முதலில்‌ இடம்பெறுஇறது என்பதை ரதோர்‌ நிறுவுகிறார்‌. 


அம்பேத்கர்‌ பிப்ரவரி 6 1948ல்‌ எழுதியது ” ஈர2ர்வாஈநு, வரர்௦பர்‌ ென்றன்‌௦ர ௦ரீ 68546, 01855 ௦ 61660, 50 
85 1௦ 955பா6 16 படர ௦7 வு 1ஈக்ெர்பெசி! கா௨்‌ 10௨ பாரு ௦7 1௨ 1441௦”. விடுதலை இந்தியாவில்‌ 
1949-50ல்‌ இவ்வாக்‌இயம்‌ ஈசா, கபர 106 ப றரநு ௦8 16 1ஈகெர்பெலி ௨௭௦ 16 பார்நு ௦ரீ 106 1/௦ 
என மாற்றப்பட்டு ஏற்கப்பட்டது. 1976ல்‌ இதில்‌ '8ஈ௦ |ஈர்‌£0ரநு்‌ என்பது சேர்க்கப்பட்டு 
ஸ்வா, கபர 116௨ ரொ ௦ 116 ஈப்ெர்பெலி காம்‌ 116 பாரு லாம்‌ ரார்ஷார ௦ 1௨ 4! என 
தற்போது இருக்இறது. 16 ॥660 10 ர2ர்‌6ாவி ௦0௦௭௦௦௭0 வா0 9000 1 ள்‌! என்பதை அம்பேத்கர்‌ 
தன்‌ சொந்த வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து உணர்ந்து அறிந்து இருந்ததால்‌ அதில்‌ 
அவரால்‌ அழுத்தம்‌ தந்து நிற்க, நிலைநாட்ட முடிந்தது. 


ஆரம்பகாலங்களில்‌ படிஸ, ஈ0பலி௫ு, ஈாள்வாடு ஆகியவற்றை அவர்‌ பிரஞ்சு புரட்சியின்‌ 
தாக்கங்களிலிருந்து சொல்லிவந்தாலும்‌, 1954ல்‌ வானொலி பேட்டி ஒன்றில்‌ தனது 
மாஸ்டர்‌ புத்தரிடமிருந்து அவற்றை எடுத்துக்கொண்டதாக கூறினார்‌. “ | றர॥ி௦500ஸ/ ஈஸ 
0015 [ர 1619௦0 வா ஈ௦! [ா 0௦0114௦வ/ 501006. | ஈ/6 061460 1௨ ௦ 16 168005 ௦04 ஈர 8516, 1௦ 
டப” 


56 


க்ரிஸ்‌ ௦ கேர6 ஆக்கத்தில்‌ அவர்‌ சகோதரத்துவம்‌ குறித்து விளக்இயிருந்தார்‌. 
அற்புதமான சல வரையறுப்புகளை அவ்வாக்கத்தில்‌ அவர்‌ செய்திருந்தார்‌. 


ப 


ப்ளஸா௦௦கலவு 15 ஈ௦்‌ ராஸ்‌ உ 1௦ ௦7 வோர்‌. ர 15 றாறாகரிடு உ ௱௦௦ூ6 ௦7 9550019460 ரா, ௦7 6௦0௦4௫ 
௦ொ௱பா/௦௪460 ஐழுவ/8ா66. |* 5 6651 விடு 80 211/%ப06 ௦7 125060 8௭0 [வர660௦6 1௦/20 7வ/௦ய றா” 


மனிதன்‌ சகமனிதன்‌ மீது கொள்ளும்‌ மதுப்பிடுகளின்படியே ஜனநாயகம்‌ 
தமைக்கமுடியும்‌. அது அரசியல்‌ அரசாங்க ஏற்பாடு மட்டுமல்ல- வாழ்வியல்‌ 
முறையாகவேண்டும்‌ என அவர்‌ விழைந்தார்‌. நல்ல சமூகம்‌ என்பது சாதி எனும்‌ 
தேக்கத்தில்‌ நிற்காமல்‌ மொபைல்‌ ஆக இருக்கவேண்டும்‌. அதில்‌ சேர்மானத்‌ தடைகள்‌ 
இருக்கக்கூடாது. அப்போதுதான்‌ சகோதரத்துவம்‌ அதன்‌ மெய்மையை சந்திக்கும்‌ என 
சொல்லித்தந்தார்‌ அம்பேத்கர்‌. 


அம்பேத்கர்‌ சகோதரத்துவம்‌ என்பதற்கு தந்த முக்கியத்துவத்தை க&ழ்கண்ட வரிகள்‌ 
புலப்படுத்துவதை உணரமுடியும்‌. 


* மார்பர்‌ ர்வர்ாடு, ளந 0௦ய/9 லு 60பலிு காம்‌ 60௮ ங௦ய/0 கொஞ 6. [ரீ நினா௦0கலு 
1௦ வஙு/ 0065 ௦1 40 60ப௮ 80 60பல 9065 ஈ௦14 ஷெர்ஷு 6 எந்‌, 14 15 066856 94 16 08515 ௦7 6௦44 
1616 15 ராறு. ராகவா 15 16௦6 16 1001 ௦1 பிளா௦க” 


சகோதரத்துவம்‌ இருந்தால்தான்‌ உரிமையும்‌ சமன்மையும்‌ கூட நிலைப்பெறும்‌ 
என்பதை அவர்‌ உணர்த்தினார்‌. அரசமைப்பு சட்ட நெறி என்பது கூட சமூகம்‌ 
வளர்த்துக்கொள்ளவேண்டிய நெறிதான்‌ என்றார்‌. ஜனநாயகம்‌ தழைத்திட பொது 
ஊழியர்களிடம்‌ அது வளரவேண்டும்‌. அறியாயம்‌ எதிர்த்து அதை நீக்கிட நிற்கும்‌ 
குரலாக அவர்கள்‌ இருக்கவேண்டும்‌. இந்த பொது உணர்வை சாது உணர்வு 
கொன்றுவிடாமல்‌ காக்கவேண்டும்‌ என்ற கவலையை அவர்‌ வெளிப்படுத்திவந்தார்‌. 


இந்தக்‌ கவலையை அவர்‌ தன்‌ உரையில்‌ நவம்பர்‌ 25, 1949ல்‌ வெளிப்படுத்தினார்‌. “0 
264 )8ா 1950, ௩/6 816 9௦110 1௦ ார்னா [ஈர்‌௦ 8 |176 ௦7 ௦௦801044௦5. |ஈ 0௦114405 ௩/6 பூரி| ஈஸ 60ப௮ி௫ு காம்‌ 
500௮ 80 66௦0௦6 |/76 ஙூ பரி ஈஸ 16௦0பலி/ 


ரீ 


ப்ராட்‌ . என்கிற தனிமனித மாண்பு என்பதும்‌ சிறப்பான கலைச்சொல்லாக்கம்‌. 
காந்தியின்‌ அரசியல்‌ சட்டம்‌ என்இிற ஆக்கத்தில்‌ ௦9/16 கா்‌ ஐ68௦61ப! ஓ்கர்‌ா௦௨ என்‌ இற 
பதம்‌ இருக்கிறது. நேருவின்‌ நோக்க தீர்மானத்தில்‌, ராவின்‌ முகப்புரை, எம்‌ என்‌ ராய்‌ 
அரியல்‌ சட்டம்‌, சோசலிஸ்ட்களின்‌ அரசியல்‌ சட்டம்‌ ஆஒியவற்றில்‌ 'டிக்னிட்டி' என்கிற 
வார்த்தையில்லை என்‌ ஒறார்‌ ரதோர்‌. 


4/௨ ௨௦௦௦06 என்பதை ராவ்‌ அய்ரிஷ்‌ அரசியல்‌ சட்டத்திலிருந்து எடுத்துக்கொண்டாலும்‌ 
அதில்‌ இருந்த '1ய௦௦81௦॥ 018ப86' டங்ராஉ ௦௦, 468056 போன்ற இறை குறிக்கும்‌ சொற்களை 
எடுத்துக்கொள்ளவில்லை. ஐ நா வின்‌ மனித உரிமை பிரகடனம்‌ 4 ஈப௱க 605 ௮6 6௦ 
1166 8௭௦ 60ப௮| ஈ வராரு காட்டார்‌ என்பதை பேசுஒறது. 


57 


நிர்ணய சபையில்‌ €தாராமையா வேண்டிய முதலில்‌ பாற்‌ ௦4144௦ பின்னர்‌ பரந ௦7 116 
1ெர்பெி வைக்கலாம்‌ என்பது ஏற்கப்படவில்லை. கே எம்‌ முன்ஷி மற்றும்‌ பி என்‌ ராவ்‌ 
அவர்கள்‌ இஇல்‌ அம்பேத்கருடன்‌ உடன்பட்டு நின்றனர்‌. கே எம்‌ முன்ஷி இதை அழகாக 
விளக்கஇியிருந்தார்‌. தனிமனித கண்ணியம்‌ காப்பதில்‌ அரசாங்கத்தின்‌ கடமையை 
முன்ஷி வலியுறுத்தியிருந்தார்‌. 


மரு பு ௨௦0 ௦7 றாவ 8௦ 5றிரிர்பல|! 0௦; ர 0160 வா ௦10௪4௦ ௦ஈ 16 வரு ௦7 116 பா 1௦ 
(65066 16 விந ௦74 116 64/26 8௦1௦ 06946 ௦000111௦75 1ஈ ஈர்ர்ன்‌ வு சலா 0௦ய1/6 06 ளி ரா 1௦ 
ரி 1ரிபிர்பெகி உவர்‌ ரீயிரிரறளார்‌” மேலும்‌ ஹெகலின்‌ 'அரசன்‌ முழுமைத்துவம்‌' என்பதை 
மட்டுப்படுத்துவதாகவும்‌ இந்த தனிமனிதன்‌ மாண்பு' என்கிற அம்சம்‌ இருக்கும்‌ என்ற 
விளக்கத்தையும்‌ முன்ஷியிடம்‌ பெறமுடி௫ுறது. பரு ௦4 பர 014 என்பதுடன்‌ மாண்பு 
நிறுத்தப்படாமல்‌ ரந ௦ ௦௱௱ா ஈசா என்பதற்கான நீட்சியை- இந்தனையை 
முகப்புரையில்‌ அம்பேத்கர்‌ வெளிப்படுத்தினார்‌. 


பேராசிரியர்‌ ழாக்‌ மரிடைன்‌ அவர்களின்‌ மேற்கோளை அம்பேத்கர்‌ காட்டுகிறார்‌. 'நபர்‌” 
என்பதற்கான எளிய பொருத்தமான விளக்கமது. 'நபர்‌' என்று மனிதன்‌ ஒருவரை நாம்‌ 
குறிக்கறோம்‌ என்றால்‌ அவர்‌ முழுமையானவர்‌- பகுஇயல்ல. அடிமையல்ல- 
சுதந்திரமானவர்‌ என்ற புரிதல்‌ வேண்டும்‌. 16 ப2ப6ீ ௦4 16 0650, 8/5 பர காட்‌ ப்ரர்ச, 
01௦9 1௦ 146 ௦067 ௦7 144 095 ஈக்பாவிடு 5860 என அப்பேராிரியர்‌ பேசும்‌ தனிமனித 
மாண்பை அம்பேத்கர்‌ எடுத்து விளக்‌இனார்‌. 


அரசும்‌ சறுபன்மையினரும்‌' என்கிற ஆக்கத்தில்‌ அரசியல்‌ ஜனநாயகம்‌ நான்கு 
அம்சங்களில்‌ நிலைகொண்டுள்ளது என்பதை அம்பேத்கர்‌ சுட்டிக்காட்டினார்‌. தனிநபர்‌ 
அவரளவில்‌ இறுஇயானவர்‌, தனிநபருக்கு அரசியல்‌ சட்ட உரிமைகள்‌, அரசியல்‌ 
அமைப்பு தரும்‌ சட்ட உரிமைகளை எந்த சலுகையையும்‌ பெறுவதற்காக தனிநபர்‌ 
இழக்கவேண்டியதில்லை. அரசாங்கம்‌ ஆள்வது என்கிற உரிமையை எந்த 
தனியாரிடமும்‌ ஒப்படைக்க கூடாது. "140 09௨0 பர்‌ ௦௭௦0 (5 வல்‌ ரஷ மலா்‌ என சுருக்கமாக 
அம்பேத்கர்‌ மாண்பு குறித்து இலக்கணம்‌ தந்தார்‌. 
8 


அரசியல்‌ சட்ட நிர்ணய சபையில்‌ அம்பேத்கர்‌ மூன்று உரைகளை மிசம்பர்‌ 17, 1946 - 
நவம்பர்‌ 4, 1948- நவம்பர்‌ 25 1949 ஆஇய நாட்களில்‌ தந்தார்‌. முதல்‌ உரை பல்வேறு 
பொருதும்‌ குழுக்களாக உள்ள இந்தியர்கள்‌ மத்தியில்‌ ௪ல சலுகைகள்‌, ௪ல சமரசங்கள்‌ 
மூலம்‌ ஒன்றுபடுத்துதல்‌ தேவை என்பதை வலியுறுத்தியது. 

[61 ப5 16946 85106 50985, |6்‌ பத வள்‌ ௱௮ி66 8 6000655100 1௦ 116 ாஏ/ப0/௦65 ௦4 ௦பா ௦00௦ல்‌, 6 னா 


1, 5௦ 1 1ஞுூ ஷ்‌ ரிட்‌ வா ப வறக பழ 16 1080...094 15 16 ௦ வலு நோ கர்ர்ன்‌ 6 
மெ சோறு மர்ம ப6 வ 5601௦5 ௦7 16 பார்று... 


இரண்டாவது உரை நவம்பர்‌ 1948ல்‌ அரசியல்‌ அமைப்பு சட்டத்தில்‌ ஏதேனும்‌ தவறு 
ஏற்படும்‌ எனில்‌, அதன்‌ பொருள்‌ நம்மிடம்‌ மோசமான சட்டம்‌ இருக்கிறது என்பதல்ல. 
மனிதன்‌ இழிவாக நடந்துகொள்கிறான்‌ என்பதாகவே இருக்கும்‌ என்ற கருத்தை 


58 


பிரதிபலித்தது. மோல்ர்பர்ாக ஈவு என்பதை அவர்‌ வரையறுத்துப்‌ பேசினார்‌. அது 
வளர்த்தெடுக்கப்படவேண்டிய அவசியத்தை வற்புறுத்தினார்‌. 


மூன்றாவது உரை நவம்பர்‌ 25, 1949ல்‌ சகோதரத்துவம்‌ பற்றி குறிப்பிடுகிறார்‌. சாதிகளாக 
பிளவுண்டு நிற்பவர்கள்‌ எப்படி தேசமாகமுடியும்‌ என வினவுஒறார்‌. 16 685145 86 வார்‌ 
॥௭௦வ என்றார்‌. ஈசர்வாரு ரா௦ா5 8 58096 ௦7 6௦ர௱௦ 0௦10௨௦௦௦ ௦7 ௮॥ |ஈ௦1லா5- ௦7 ஈ௦்ா5 60 ௦06 
௦6௦௦16” அதேபோல்‌ தேசம்‌ குறித்து அருமையான வரி ஒன்றை அவரின்‌ எழுத்துக்களில்‌ 
பார்க்கமுடியும்‌. 1424௦ ௦ஈ 116 ௦௦ர்கரு 15 8 5றர்ரரபி ஈசு 610110 06௦016 1ஈர்‌௦ 8 0660 ௦௦௭8025410. 


அம்பேத்கர்‌ அவ்வுரையில்‌ மூன்று அம்சங்களை முன்வைக்‌ஒறார்‌. சட்டவழிகளை 
பின்பற்றுதல்‌- இரத்தபுரட்‌சகளை- சத்தியாக்கிரக போராட்டமுறைகளை கைவிடுதல்‌ 


(கடி டிஸ்க்‌ 11.165.323 
6.௩. கட 6ிா 


ர்ங்ய்ா்ள்‌ 1௦ ராவார்‌ ொ௦்லு ஈ௦்‌ றாள்‌ 1ஈ ர்சாற, 0பர்‌ ௮5௦ 1ஈ ரகர ப்ச்‌ பன்‌ 6 0௦? 116 நிர்‌ ரா 
ற ஈர பளார்‌ ௨ ராபகர்‌ 0௦ 15 1௦ 010 1854 1௦ 6கரபர்‌௦லி ஈாள்‌௦௦6 ௦7 சள்ர்வாராடு பொ 500௮ 80 
6௦௦/6 ௦060114465. [1 ற 6க5 ௩6 ராப்‌ ௪௦௭௭௦௦ 116 610௦ஷ்‌/ ஈாஸ்‌௦05 ௦4 ாவ/0ப41௦. 4 ராவா 1௭ ஙு றாபன்‌ 
9080௨௦ 16 ௱ஸ்‌ா௦௦ ௦7 பெரி 9150060160௦6, ஈ௦0-6௦0068110 8௦ 580/௪9௭௭1௨. 4/6 1௭௨ ௫௯ ஈ௦ புஸு ள்‌ 
1௦ ௦54பர௦லி றஸ்‌௦05 170 8ரொர்வாடு 66006 800 500/5] 006)604ங 0, 1௨ ௫/8 8 624 065 ௦7 
ர்ப1ரி௦211௦ 1௦ பா௦லிர்பர்‌ால! ஈாஸ்‌௦06. பர்‌ கன ௦ாளர்பர்௦ொலி ராஸ்‌1௦006 86 ௦00), 186 சோ 0௨௭௦ 
ர்ப1ரி1௦211௦॥ 1௦1 11656 பா௦ல்‌ிர்பர்‌சி ஈஸ்‌௦05. 1656 ஈாஸ்‌௦05 816 ஈ௦1/0 பர்‌ 116 ரோசா ௦7 காகா 
810 16 5000௭ 1॥லு 86 808௭௭0௦160, 116 06116 101 ப5. 


அம்பேத்கர்‌ குறிப்பிட்ட இரண்டாவது அம்சம்‌ 
கட்‌ டிஸ்க்‌ 11.165.324 
6.௩. க௱6பிகா 


76 566000 1409 6 ராப்‌ 9௦ 15 1௦ ௦05646 116 6804௦ மர்ர்ள்‌ ௦ 51பசம்‌ 1/॥॥ ௯ ஙா 1௦ வி ௦ 26 
1ா%665160 1ஈ 1௨ ராசர்சாலா௦6 ௦7 ளொ௦ளொகலு, ரணஞ்‌, ஈ௦்‌ "1௦ 1ஸ [ன்‌ | ௭4 16 1667 ௦7 வனா 8 0697 
ரா, ௦01௦ 1பள்‌ ப்ரா வர்ர ௦5 ப்ள ௨ாகி6 ஈரா 1௦ 5ப0வ ர்‌ ன்‌ ான்ர்ப/௦". 766 15 ஈ௦ரற மா 4 
089 ொசர்ளீப! 1௦ ரொம்‌ ஈனா வா௦ 8/6 606160 176-1௦0 56ங1065 1௦ 16 0௦பார்று. பர்‌ 1676 816 [॥ர/16 1௦ 
9சரனீப[ா655. 85 85 066 வவ 5௮0 இ நரன்‌ 8௦ டிகாவ 0௦, ௦ றாக ௦8 06 ரொகுர்ளீப। 94 16 ௦௦54 
௦7 816 1௦0௦ ப, ௦ ௦லா சோ 06 ரொசர்ளீப| 84 16 ௦௦54 ௦4 ஈன்‌ செல்லாம்‌ ஈ௦ ஈஸ்‌ ௦8 06 ரொகர்ளரிப! சர்‌ 116 
605 ௦4 [15 (660. 145 68பர்‌/௦ர 15 18௭ ரா௦ா6 ॥6௦65 ரு 1ஈ 16 0856 ௦7 ஈக 1லா ॥ஈ 116 0856 ௦7 ஈர ௦1௭ 
யார்நு. [௦ ரவ்க, 8ல்‌ ௨ யச்‌ ராஸ 06 65160 16 இகர ௦7 (௦11௦0 ௦ 8௦-ங௦1110, ஷு 8 087 1ஈ 115 
0௦114/65 பர6௦ப௮60 1 றாக௦ரப0௨ ரூ 16 றல்‌ ர றஸு 1 16 0௦1145 ௦4 எரு ௦46 ௦௦பார்நு 1 16 ௦170. 
ரலி்‌ ஈ ஈவா ௱ல 06 8 1௦80 1௦ 16 58244௦ ௦7 146 50பி. 8பர்‌ ர ஐ௦11/௦5, விர்‌ ௦ ஈள௦-௦ர0 15 8 
5பா€ 1080 1௦ 06918091௦0 8௦1௦ வார்பகி! ளகர]. 


59 


அரசியலில்‌ தனிநபர்‌ வழிபாட்டை- பத்தியை ஓழித்தல்‌. மனிதர்கள்‌ தங்கள்‌ 
உரிமைகளை பெரிய மனிதர்களின்‌ காலடியில்‌ வைத்துவிடாமல்‌ இருத்தல்‌- அவரின்‌ 
அதீத அதிகாரம்‌ மீது நம்பிக்கை கொள்ளாமல்‌ இருத்தல்‌. 


அம்பேதகர்‌ தன்‌ உரையில்‌ குறிப்பிட்ட மூன்றாவது அம்சம்‌ 
கட்‌ நிஸ்ஸ்‌ஃ 11.165.325 
6.௩. கராம்‌ 


ர 1ல்‌ 10 புறப்‌ 0௦ 15 1௦ 1௦ 06 ௦௦ம்‌ வா்‌ ராவ€ 0௦1116௪1 ளொ௦ொகலு. 4/உ௱பள்‌ ராலி ௦பா 
௦௦1/6 8ளொ௦௦கலு/ 8 500151 ொ௱௦ொகஞ/ 86 வவ. ௦14/௦ ொ௦௦ொசலு கேரா௦1 1851 பார/655 1616 85 சர்‌ 106 
(856 ௦4 14 500151 ௦. 4424 0065 500௮] 8௦௭கல/ றா? ர றா 8 ய்ஸு ௦74 [76 வர்ர 12000/265 
1௦, 6ெபல்நு வாம்‌ ர்சர்ளார்டு 85 116 நர்‌ ௦7 ॥46..... ரர 16 5004] 6, 6 ௭6 1ஈ ஈச்ச 8 5௦ஸ்17 
(09560 ௦ 16 நார்ர௦0€ ௦1 918060 1160ப௮௫ு வரர்‌ விவச 10 5௦06 800 06018091௦0 1௦ ௦46. 0ஈ 16 
6௦௦/6 இச6 பு ரஸ 8 50ஸஞ்்‌/ 1 மரன்‌ 166 816 5006 வா௦ ௭6 ரள 56 ௨911 85 கலால்‌ கரு 
௦ ஙா க60்‌ நவ்‌. ரொ 116 2614 ௦7 /ஊபகு 1950, ௩6 86 99 1௦ ஊார்ள [ஈர்‌௦ 8 76 ௦7 ௦௦ர்‌801ன்‌1௦5. 
ற 0௦1445 166 முரி ரஸ பெ வா்‌ 1 50651 8௭௦ 60௦0௦046 |/76 ௩6 மரி/ ஈஸ 160 பவிு.. ஈ 0௦ 1/4/05 6 பரி 
(06 1600901219 16 ஒரர௦ொ்ட6 ௦1 ௦06 கா 006 4016 800 ௦16 ௩௦16 ௦06 3௮106. |ஈ ௦பா 50015] 800 66௦௦16 |[76, 
க்வி, நோ 2850 ௦7 ௦பா 5001௮ வா்‌ 6௦௦0௦6 எபர்பா6, 6௦4 ப6 1௦ 80 16 ரவி 6 ௦7 ௨6 ௱சா ௦6 
4106. ப 1௦0 5௮1 ௩6 ௨௦ ஈப6 1௦ 6 1/5 [176 ௦7 6௦ர்க0ன்‌௦5? (1௦6 1௦0 5௮1 ௫6 ொர்ப6 1௦ வரு 
60ப௮1௫/ ॥ பொ 506௮ ௮௭௦ 60௦0௦6 1176? ரீ ௩6 ௦௦1 ப6 1௦ ரு 14 1௦ 1௦00, 8/6 எர| 0௦ 5௦ ௦ நெ ஐபர்ப0 
௦பா 0௦10௦௮ ொொகலு 1 ஐவரி. 4/௨ றபர்‌ ரரோ௦6 1/5 ௦்க பல்‌ 24 16 ஊர்‌ ஒ௦551016 ௱௦ளாம்‌ ௦ 
6156 11056 8௦ 5பர16 1௦0 1ர௦௦பவிஙு முரி! பலா பழ 16 எப்பா ௦7 0௦114/௦௮1 ொ௦௦கமு வார்ன்‌ 15 காடு 
1185 1௦ 90௦4௦5 மயிர்‌ பழ. 


அரசியல்‌ ஜனநாயகம்‌ என்பது சமூக ஜனநாயகமாக மலரவேண்டும்‌. அரசியலில்‌ 
சமத்துவம்‌- சமூக பொருளாதாரத்தில்‌ அசமத்துவத்துடன்‌ குடியரசாக மலர்ந்துள்ளோம்‌. 
இந்த முரண்பாடு நீக்கப்படவேண்டும்‌. இல்லையெனில்‌ பெரும்‌ ஆபத்தை சந்இப்போம்‌. 
கடின உழைப்பால்‌ கட்டப்பட்ட ஜனநாயகம்‌ முறை தூக்க எறியப்படும்‌. 


இந்திய மக்கள்‌ தங்களுக்கு தாங்களே உறுது ஏற்றுக்கொண்ட நீது, உரிமை, சமன்மை, 
சகோதரத்துவம்‌ என்கிற முகப்புரை சலருக்கான ஏகபோகமாக மாறிவிடக்கூடாது 
என்பதில்‌ நமது முன்னோடிகள்‌ கவனமாக இருந்தனர்‌. அம்பேத்கர்‌ அதற்கான சரியான 
தேர்ந்தெடுத்த கலைச்சொற்களை வழங்கி நமது இலக்குற்கான இசைகாட்டியாக 
நிற்கிறார்‌. 

ஆதார நூல்‌: 

௦65 வாடி6 ௮5 வொ *ஸ்‌௦௦ 


(கடி டிஸ்க்‌ 1/௦] 11 02160 14௦0 25, 1949 


60 


7. அம்பேத்கரும்‌ பட்டியல்‌ சாதியினரின்‌ அரசியல்‌ அதிகாரமும்‌ 


பிரிட்டிஷாரிடமும்‌ காங்கரஸ்‌ இயக்க தலைவர்களிடமும்‌ பட்டியல்‌ சாஇயினரின்‌ 
அரசியல்‌ அதிகாரத்திற்காக உறுதியாக 35 ஆண்டுகளுக்கு மேல்‌ போராடியவர்‌ 
அம்பேத்கர்‌. விடுதலைக்‌ காலம்‌ துவங்கி இன்றுவரை சட்டமன்ற 
நாடாளுமன்றங்களுக்கும்‌ அமைச்சரவைகளுக்கும்‌ அவர்களுக்கு உரிமையுண்டு 
என்றால்‌ அதற்கான பெரும்பாட்டைத்‌ தந்தவர்‌ அம்பேத்கர்‌. 


சவுத்‌ பாரோ கமிட்டிக்கு 1919ல்‌ தன்‌ வாதங்களை எடுத்து சென்றது முதல்‌ அம்பேத்கர்‌ 
போராட்டம்‌ தொடங்‌இயதெனலாம்‌.. லக்னோ உடன்பமடுக்கையின்படி 1916ல்‌ காங்‌இரஸ்‌- 
முஸ்லீம்‌ லீக்‌ தனித்த வாக்காளர்‌ முறையில்‌ முஸ்லீம்களின்‌ தேர்தல்‌ முறை என்பதை 
ஏற்று இருந்தனர்‌. 1909ல்‌ வந்த யிண்டோ மார்லி €£ர்இருத்தப்படி இவ்வுடன்பாட்டை 
அவர்கள்‌ எட்ட நேர்ந்தது. 

மக்கள்‌ தொகைக்கேற்ப விஒஇதாச்சார அடிப்படையில்‌ தீண்டாமை கொடுமைக்கு 
உள்ளாகியுள்ளவர்க்கு பிரஇறிஇத்துவம்‌ என அம்பேத்கர்‌ கோரினார்‌. அப்போது 
சொத்துரிமை, கல்வித்தகுதி, வரிகட்டுவோர்‌ என்பவர்களுக்கே வாக்குரிமை 
தரப்பட்டிருந்தது. மாண்டேகு- செம்ஸ்பொர்ட்‌ 1919 €ர்இருத்தம்‌ 800 இடங்களில்‌ 5யை 
மட்டும்‌ தலித்‌ பகுதஇயினருக்கு தந்தது. அன்று மக்கள்‌ தொகையில்‌ 20 சதம்‌ உள்ள 
பகுதியது. 


1928ல்‌ சைமன்‌ கமிஷன்‌ முன்பாக தலித்களுக்கு வயதுவந்தோர்‌ வாக்குரிமை வேண்டும்‌ 
என அம்பேத்கர்‌ கோரினார்‌. இரு பிரச்சனைகளை $ர்க்க வேண்டிய கடமையை அவர்‌ 
உணர்ந்தார்‌. வாக்குரிமை பெறுவது, தொகுதிகளை பெறுவது என்பதற்கான 
போராட்டத்தை தீவிரமாக முன்னெடுப்பது அவயம்‌ என்பதை அவரால்‌ 
புரிந்துகொள்ளமுடிந்தது. 


அக்டோபர்‌ 23 1928ல்‌ புனாவில்‌ சைமன்‌ கமிஷன்‌ முன்னர்‌ அம்பேத்கர்‌ அளித்த பதிலில்‌ 
அரியல்‌ பாதுகாப்பிற்கு தாங்கள்‌ என்ன எதிர்பார்க்‌கறோம்‌ என்பதை முன்வைத்தார்‌. 


“8ீடிஉ௱ளர்‌னோ ௦7 சொ 10 0௦11110951 ௦76௦1/௦0, 1௩6 பொ ஈடா வார94்‌/௦ ௦ 116 09515 95 16 141௦0860௨8 ஈர்ஈ௦ர்டு. 
4/6 பெரா 165௨160 56915 [ரீ 8000108160 0/7 80ப!* ரா௨ொ௦்/56..1ர்‌ 1௦ 80ப/ ர்‌ா8ொள்/56, 16 ங6 50010 956 101 56084976 
6160101215. “பார்ரா ஙு ப௦ப10 (1/6 1௦ 8/6 0ம்‌ 5976தப205 வரவா ர ர6 னொளிங்பர்‌௦ர), [ரீ ர்‌ 15 00551016, ௦0 6156 
16 ங்ஸு 07 80ப1௦6 1 16 ரஸ்பறாார்‌ 1௦ 00660 622012 16 6000௦911௦0 ௦71 டி6மா65560 095565 800 1 வ/ வாம்ரு [ார்‌௦ 
6 0ப0116 56௩1௦5.” 


வயதுவந்தோர்‌ வாக்குரிமை எனில்‌ இட ஒதுக்கீட்டு தொகுதிகள்‌, இல்லையெனில்‌ 
தனிவாக்காளர்‌ தொகுதி என்ற கோரிக்கையை அவர்‌ வைத்திருந்தார்‌. அத்துடன்‌ 
அரசாங்க பொதுச்சேவைகளிலும்‌, கல்வியிலும்‌ இடம்பெற பாதுகாப்பு என்பதையும்‌ 
கோரியிருந்தார்‌. 


அடுத்த வாய்ப்பாக அவர்‌ வட்டமேஜை மாநாடு 1930ல்‌ பங்கேற்று கருத்தை தெரிவித்தார்‌. 
அவர்‌ மூன்று அம்சங்களில்‌ கவனம்‌ குவித்தார்‌. வாக்குரிமை என்பதை வசது 


61 


படைத்தவர்க்கு மட்டும்‌ என்பதிலிருந்து தலித்களுக்கு விலக்கு பெறுவது- வயது வந்தோர்‌ 
வாக்குரிமை பெறுவது என்பதை அடிப்படையாக பார்த்தார்‌. முதல்‌ 10 ஆண்டுகளுக்கு 
தனிவாக்காளர்‌ முறை, பின்னர்‌ பொது வாக்காளர்‌ முறையில்‌ இட ஒதுக்கீடு என்ற 
அணுகுமுறையை அவர்‌ முன்வைத்தார்‌. இதற்கு முன்னரான 1919 சவுத்பாரோ கமிட்டி, 
1928 சைமன்‌ கமிஷன்‌ அனுபவங்களிலிருந்து பெற்ற அனுபவங்களையும்‌ 
எடுத்துக்கொண்டு அவர்‌ 1930ல்‌ கோரிக்கைகளை முன்னெடுத்தார்‌. 


1931 வட்டமேஜை மாநாட்டில்‌ காந்தி பங்கேற்றார்‌. அம்பேத்கரும்‌ , இரட்டைமலை 
சீனிவாசன்‌ ஆஇயவர்களும்‌ பங்கேற்றனர்‌. மாநாட்டின்‌ உள்ளேயும்‌ வெளி 
சந்தப்புகளிலும்‌ நடந்த விவாதங்களில்‌ காந்தியுடன்‌ கருத்து ஒற்றுமை ஏற்படவில்லை. 
வேறுபட்ட நிலைகள்‌ உருவானது. காந்தி காங்‌இரஸ்‌ வடித்த தீர்மானத்தை 
முன்வைத்தார்‌. 

நவம்பர்‌ 12, 1931ல்‌ சிறுபான்மையினர்‌ உடன்பாடு என இடஓதுக்கீடு கேட்டு ஆகாகான்‌, 
அம்பேத்கர்‌, ராவ்பகதூர்‌ பன்னீர்செல்வம்‌, ஹென்றி, ஹூபெர்ட்கார்‌ என முஸ்லீம்‌, தலித்‌, 
இந்திய ஒஇறிஸ்துவர்‌, ஆங்கிலோ இந்தியன்‌, அய்ரோப்பியர்‌ சார்பில்‌ கையெழுத்திட்டு 
பிரதமரிடம்‌ உடன்பாட்டின்‌ நகலை கொடுத்தனர்‌. 


நவம்பர்‌ 25, 1931ல்‌ காந்தியை சந்இத்தப்போது 'இடஒதுக்‌&டு இல்லாமல்‌ தேர்தலில்‌ 
நிற்கட்டும்‌- தோல்வியுற்றால்‌ சட்டப்பட நடவடிக்கை மேற்கொண்டு நியாயம்‌ பெறலாம்‌: 
என காந்தி தெரிவித்ததாக ராஜ சேகர்‌ வண்டுரு தனது புத்தகத்தில்‌ சுட்டக்காட்டுகிறார்‌. 


இந்தியா இரும்பிய பின்னர்‌ மார்ச்‌ 11, 1932ல்‌ தனது நிலைப்பாட்டை தெரிவித்து எரவாடா 
சிறையிலிருந்து சாமுவேல்‌ ஹோர்‌, அரசு செயலருக்கு காந்தி கடிதம்‌ எழுதுஇறார்‌. அதில்‌ 
தனிவாக்காளர்‌ தொகுதி என அறிவித்தால்‌ தான்‌ உண்ணாநோன்பு 
மேற்கொள்ளநேரிடும்‌ என உறுஇபட அறிவிக்கிறார்‌. லோதுயன்‌ கமிட்டூ இதை 
பரிசீலித்து வருகிறது என்ற பதிலும்‌ காந்திக்கு தரப்படுகிறது. 


நேப்பிள்ஸ்‌ சென்ற அம்பேத்கார்‌ அங்இருந்து தனிவாக்காளர்‌ முறை, இரட்டை 
வாக்குரிமை கேட்டு பிரிட்டிஷ்‌ பிரதமருக்கு கடிதம்‌ எழுதுஇறார்‌. 


செப்டம்பர்‌ 9 , 1932ல்‌ பிரதமருக்கு ஒடுக்கப்பட்ட சாஇயினருக்கும்‌ முஸ்லிம்கள்‌ போல்‌ 
இடஓஒதுக்‌&டு கொடுத்தது குறித்து காந்து கடிதம்‌ எழுதுஇறார்‌.அவர்‌ அதில்‌ பள்‌ | ௨௱ 8௭ 
15 11161 9197பர௦ரு 56081941௦0 வா ॥ஈ 8 [/௱ரர60 ராறு, 11௦ 16 பிப 1௦10, 50 [பாத 95 1ல/ 00௦056 1௦ 061002 1௦ 16 
என எழுதியிருந்தார்‌. ஏற்கக்கூடிய பதிலை பெற இயலாத சூழலில்‌ செப்‌ 20 1932ல்‌ காந்தி 
தனது உண்ணாநோன்பை துவங்கினார்‌. முஸ்லீம்களைப்‌ போல்‌ ஒடுக்கப்பட்ட மக்களை 
பார்க்கக்கூடாது. இந்து பொது சமூகத்தில்‌ தீண்டாமை ஒருநாள்‌ ஒழியும்‌ என்பதற்கு இந்த 
கம்யூனல்‌ முடிவு தடையாடவிடும்‌ என்பது காந்தியார்‌ அழுத்தமாக சொல்லிவந்த 
வாதம்‌. 


செப்‌ 19 அன்று மதன்‌ மோகன்‌ மாளவியா கூட்டிய இந்து தலைவர்கள்‌ மாநாட்டில்‌ 
அம்பேத்கார்‌ பங்கேற்றார்‌. தனது கொள்கைக்கும்‌ காந்தி உயிர்க்குமான போராட்டம்‌ 
நோக்கி தன்னை தள்ளக்கூடாது என அவர்‌ அறிக்கை வெளியிட்டார்‌. காந்து 


62 


விடுதலைக்காக உண்ணாவிரதம்‌ மேற்கொண்மருக்கலாம்‌. தலித்களின்‌ தனிவாக்காளர்‌ 
அவார்டிற்கு எதிராக ஏன்‌ உயிரை மாய்த்துக்கொள்ளவேண்டும்‌ என அவர்‌ வினவினார்‌. 


எம்‌ ௪ ராஜாவும்‌ மூஞ்சேயும்‌ கூட்டுவாக்காளர்‌ முறை என்ற உடன்பாட்டிற்கு 
வந்திருந்தனர்‌. மாநாட்டில்‌ காந்தியின்‌ முன்மொழிவுகள்‌ என்ன என தெளிவாகத்‌ 
தெரிந்தால்தான்‌ தன்னால்‌ அவார்மடூல்‌ மாற்றம்‌ பற்றி பேசமுடியும்‌ என்பதை அம்பேத்கார்‌ 
உறுதிபட தெரிவித்தார்‌. தேஜ்பகதூர்‌ வள ௦ ஜா௱8நு 80 5600008ரு 66011௦ஈ 7௦7 16 1256 ௩60 56915 
என்றார்‌. மாநாடு அம்பேத்கார்‌, தேஜ்பகதூர்‌, ஜெயகர்‌, மாளவியா அடங்‌ஒஇய இறு 
கயிட்டியை அமைத்தது. 


ராஜாஜி, ராஜேந்துர பிரசாத்‌, தேவதாஸ்‌, தேஜ்பகதூர்‌ சாப்ரூ, பிர்லா, ஜெயகர்‌ 
பம்பாயிலிருந்து புனே சென்று காந்தியை சந்தித்தனர்‌. அம்பேத்கர்‌, ராஜா 
ஆஇியவர்களுடன்‌ காந்து விவாதிக்க விரும்பினார்‌. ராஜா, ராஜ்போஜ்‌, பாலு போன்றவர்‌ 
காந்தி பக்கம்‌ நின்றனர்‌. பிரதமர்‌ தனிவாக்காளர்‌ தொகுதி அறிவிப்பைவிட கூடுதல்‌ 
தொகுதிகள்‌ - 197 எண்ணிக்கை கொண்டதாக இருக்கவேண்டும்‌ என்பதை அம்பேத்கர்‌ 
முன்வைத்தார்‌. ஆனால்‌ பிரைமரி தேர்தல்முறை 80க் கு மட்டும்தான்‌ என்றே சாப்ரு 
திட்டம்‌ பேசியது. 


செப்டம்பர்‌ 23 அன்று முக்‌கிய தலைவர்கள்‌ 25 பேர்‌ அமர்ந்து பேசினர்‌. பிரைமரி எனில்‌ 
வேட்பாளர்‌ எவ்வளவு பேர்‌, இடஓதுக்கஇட்டிற்கு எவ்வளவு இட எண்ணிக்கை, மத்திய 
அசெம்பிளி- மாகாண அசெம்பிளி பிரஇறிஇத்துவம்‌, எவ்வளவு காலத்திற்கு இட ஒதுக்கீடு 
போன்றவை தொடர்‌ விவாதப்‌ பொருளாயின. 


மாகாணங்களுக்கு 148 தொகுதிகள்‌ என முடிவானது. ஒதுக்‌&ட்டு காலம்‌ 5 ஆண்டுகளா 
அல்லது 10 ஆண்டுகளா- பின்னர்‌ ரெபரெண்டம்‌ என்ற கேள்வி வந்தது. 5 ஆண்டா அல்லது 
என்‌ உயிரா என காந்தி தெரிவித்தார்‌. உண்ணாநோன்பு 6 ஆம்‌ நாளை எட்டியது. எம்‌ ௪ 
ராஜா அம்பேத்காரிடம்‌ 76 ॥்ஸ்ாக 6 எவ/ர்த 16 (86 7௦ ௦பா 59106) 18 ௫௨ 01%, 4௦ 1௨ ஓர்‌ 10௦ ப58101/6915 
1/6 9௮] 6 வ னோ6€ ப௨ வ6௨ 06...! ஊ௱ ஈ௦்‌ த௦112 1௦ 9480 0 ந$௦ப 80 |௦ாதா. | ரி )௦/ஈ 106 ௦௦ரீனானா௦6 ௨0 ரி 8 
501பர1௦ஈ 8௦ | மரி 98% ௦௦ 1௦4௦0. என்றார்‌. அம்பேத்கர்‌ அவர்களும்‌ இனியும்‌ சோதனை 
தொடராமுடியாது என்ற நிலையுணர்ந்து । 8 ஈஊரி1ஈத1௦ ௦௦0௦ என்றார்‌. 


இருவகுப்பாரும்‌ பரஸ்பர உடன்பாட்டிற்கு வருகிறவரை ஒதுக்கீடு தொடரும்‌ என்இற (6 
916 ௦1 ஈ60ா65னர்ச4்‌௦ ௦ரீ 0ி60ா65560 095566 0/௫ ॥2561160 56945 1 16 டார] 800௦ 0612] |2215194பால5 59| 
௦௦ 0ப6 யார்‌॥ மெெவா௱ாரா௨்‌ கே பற்பல! உதார்‌ இஞ்ஙலா 0௦47 116 ௦௦௱௱பா!ர்‌/ ௦௦0௦660 1ஈ 16 5 ஊர்‌ ) 
ராஜாஜியின்‌ ஆலோசனை ஏற்கப்பட்டது. செப்‌ 24,1932 மாலை புனே ஒப்பந்தம்‌ 
கையெழுத்தானது. ராஜாஜி தனது பவுண்டன்‌ பேனாவை அம்பேத்கருடன்‌ 
மாற்றிக்கொண்டார்‌. பிரிட்டிஸ்‌ அரசாங்கமும்‌ ஏற்றுக்கொண்டது என்பதை 
தெரிந்துகொண்ட பின்னரே காந்தி செப்‌ 26 அன்று உண்ணாநோன்பை கைவிட்டார்‌. 
காங்கரஸ்‌ கட்ச புனா ஒப்பந்தத்தை ஏற்றதாக எந்த அறிவிப்பையும்‌ வெளியிடவில்லை. 
1935 அரசாங்க சட்டத்தின்‌ ஒரு பகுதியாக ஒப்பந்தம்‌ மாறியது. 


ஏப்ரல்‌ 23 1933 அன்று அம்பேத்கர்‌ எரவாடா சிறையில்‌ காந்தியை சந்தித்தார்‌. வழக்கமாக 
ஞாயிறு அன்று காந்தி சந்தப்புக்களை வைத்துக்கொள்ளாமல்‌ இருந்தார்‌. 
அம்பேத்கருடன்‌ 45 நிமிடம்‌ சந்இப்பு நடந்தது. குறைந்தது 25 சதம்‌ பிரைமரி தேர்தலில்‌ 


63 


பெறவேண்டும்‌ என்பதை காந்தி பரி€லிக்கவேண்டும்‌ என்றார்‌ அம்பேத்கார்‌. இது 
குறித்து கருத்துக்களை தருமாறு ரமானந்த சட்டர்ஜி, தக்கர்‌ பாபா, பிர்லா, குன்ஸ்ரு, 
புருஷோத்தம்தாஸ்தாகூர்தாஸ்‌, சிந்தாமணி ஆஒஇயோருக்கு காந்தி கடிதம்‌ எழுதினார்‌. 
ஜெயகர்‌, தேஜ்பகதூருக்கும்‌ பின்னர்‌ தனது கருத்தை விளக்கி கடிதம்‌ எழுதினார்‌. 
மெளலானா அலியின்‌ பார்முலாவைப்‌ போல்‌ ஒன்றை அம்பேத்கர்‌ முன்வைக்‌ஒறார்‌. 
ஏற்பதற்கில்லை என காந்தி தெரிவித்‌இருந்தார்‌. 


ஏப்ரல்‌ 29 1933 ஹரிஜன்‌ இதழில்‌ 8த6 6160110- 0101 616001௭4௦5 பர்‌ 500ப14 560பா6 8 1560 ஈர்ள்றப௱ ௦7 
பர்கா 3ல்‌ என அம்பேத்கார்‌ தெரிவித்தார்‌. திடிரென சொல்லப்படுவதால்‌ என்னால்‌ 
முடிவிற்கு வரமுடியவில்லை என காந்தி தெரிவித்இிருந்தார்‌. ₹ ஸு 80060160 16 290 1ஈ 0102 1௦ 
596 ஈட [ரீ பாஷ்‌, ஞு 80 1 வா ௦௦0910694௦, 80 ந ௦௦௦ யார்‌ ॥1 ௦6 ரா௦ரா 1 ௦ 1௦ 160 ப01946 8 
௦௦0/6 ஜா. என்றும்‌ குறிப்பிட்டிருந்தார்‌ காந்த. உண்மையிலேயே உடன்பாடு 
சரியில்லை எனில்‌ உண்ணாநோன்பு பற்றி பேசாமல்‌ குறைகளை விவாதமாக்கி பேச 
காலம்‌ இருக்கிறதே என்றும்‌ குறிப்பிட்டிருந்தார்‌. 


உடனடியாக அம்பேத்கார்‌ என்ன பதில்‌ அளித்தார்‌ என்பதை அறியமுடியவில்லை. 1937 
தேர்தல்‌ அனுபவத்தைக்கொண்டு 1945ல்‌ காந்தியும்‌ காங்கிரசும்‌ என்ன 
செய்துவிட்டார்கள்‌ என்பதிலும்‌, 1946ல்‌ அரசும்‌ சிறுபான்மையினரும்‌ என்ற ஆக்கத்திலும்‌ 
அவர்‌ தனது விமர்சனங்களை தந்திருந்தார்‌. தனிவாக்காளர்‌ முறை கோரிக்கையை 
வலியுறுத்தியிருந்தார்‌. ஜூன்‌ 16, 1934ல்‌ காந்தியை மற்றும்‌ ஒருமுறை அவர்‌ சந்தித்தார்‌. 
அதன்‌ பின்னர்‌ சந்தித்தாரா என அறியமுடியவில்லை. 


அக்டோபர்‌ 13 1935ல்‌ தண்டப்படாதவன்‌ என்டுற களங்கத்துடன்‌ நான்‌ பிறந்திருக்கலாம்‌. 
அது என்‌ தவறல்ல. ஆனால்‌ இந்துவாக சாகமாட்டேன்‌. அது என்‌ சக்இக்குள்‌ இருக்கிறது 
என்றார்‌ அம்பேத்கர்‌. 


1937 தேர்தலில்‌ அசெம்பிளி தொகுதிகளில்‌ 1758க்கு 777 காங்‌இரஸ்‌ பெற்றது. 10 சத 
மக்கள்தான்‌ வாக்குரிமை பெற்றிருந்தனர்‌. இதில்‌ 53 சதம்‌ காங்‌்இருற்கு 
வாக்களிக்கவில்லை என கருத்து தெரிவித்தார்‌ அம்பேத்கர்‌. 50 சத வாக்குகளையோ 
தொகுதிகளையோ காங்‌்இரஸ்‌ பெறவில்லை. அதே போல்‌ $ண்டப்படாதவர்‌ என 
சொல்லப்பட்டோரின்‌ 82 சத வாக்குகள்‌ காங்‌இர௫ற்கு இடைக்கவில்லை என்பதையும்‌ 
அவர்‌ 1945 ஆக்கத்தில்‌ வெளிப்படுத்தியிருந்தார்‌. காங்கரஸ்‌ பெற்ற 78 தலித்‌ இடங்களும்‌ 
பெரும்பான்மை இந்துக்கள்‌ போட்ட வாக்குகளின்பம்‌ பெறப்பட்டவை. இடஓதுக்‌&டு 
தொகுதி என்பதாலேயே வெற்றிபெற்றவர்‌ தலித்களை பிரதுநிஇத்துவப்படுத்துகிறார்‌ 
என சொல்லமுடியாது என அம்பேத்கார்‌ எழுதினார்‌. பூனா உடன்பாட்டின்படியான 1937 
தேர்தல்‌ மூலம்‌ 60021655 90 5ப006557ப|1|/ ௨௦ ஊீர்‌2௦்ங்வு 297460 50060 ப160 09916 |6த191015 95 பெறாட ரவா 
னா்‌6 என்றும்‌ அவர்‌ தனது வருத்தத்தை பதுவு செய்திருந்தார்‌. 


அம்பேத்கர்‌ தலித்களின்‌ குறைகளை அய்‌ நா சபை அறியும்படி செய்இடவேண்டும்‌. 
அதற்கு குழு ஒன்றை அனுப்பிடவேண்டும்‌ என முயற்௪ுத்தபோது அமெரிக்க ஆப்ரிக்க 
தந்தனையாளர்‌ போராளி வெப்‌ டுபாய்ஸ்‌ அவர்களை நீக்ரோ பிரச்சனைகள்‌ பற்றிய 
புரிதலுக்காக அணு இனார்‌. இனவெறியால்‌ பாதிக்கப்பட்டிருந்த 
தென்னாப்பிரிக்கவிற்கும்‌ அம்பேத்கரின்‌ போராட்டம்‌ குறித்த கருத்துக்கள்‌ சென்றன. 


64 


அய்நாவில்‌ இந்திய பிரதுறிதியினரில்‌ ஒருவரான மகராஜ்‌ ஏங்‌ இனவெறி குறித்து 
பேசியபோது தென்னாப்பிரிக்கா ஆட்சியாளர்‌ ஜான்‌ ஸ்மட்ஸ்‌ உங்களின்‌ இண்டாமை 
குறித்து தெரியாதா என பதில்‌ தந்ததுள்ளார்‌. உங்கள்‌ குறையறியாமல்‌ பிறர்‌ மீது 
கல்லெறியவேண்டாம்‌ என எச்சரித்தார்‌. 


இரண்டாம்‌ உலகப்போர்‌ சூழலில்‌ வைஸ்ராயின்‌ காபினட்டில்‌ அம்பேத்கார்‌ 
சேர்த்துக்கொள்ளப்பட்டார்‌. 1943ல்‌ அரசு வேலைகளில்‌ இடஓதுக்இடு என்இற அரிப்ப 
901௦1 ௦௦/லு ஏற்கப்பட்டது. முதலில்‌ 8 % சதம்‌ என்பது 1946ல்‌ 121/4 என உயர்ந்தது. 
உயர்கல்விக்கு கல்வி உதவித்தொகை என்பதும்‌ ஏற்கப்பட்டது. 


1946ல்‌ செட்யூல்ட்‌ பட்டியல்‌ வகுப்பாருக்கு பாதுகாப்பு குறித்த மெமொரண்டம்‌ ஓன்றை 
அரசியல்‌ நிர்ணயசபைக்கு அம்பேத்கர்‌ வழங்கினார்‌. அதில்‌ தலித்கள்‌ வாக்கெடுப்பில்‌ 
அதிக வாக்குப்பெற்றவர்‌ எப்படி பொதுவாக்கெடுப்பில்‌ தோற்டகுறார்‌ என்பதை 
விளக்கினார்‌. 16 ங்‌ த ௦௦166 ௦7 50 806 197 10௨ வூள்வா ௦ 04ம்‌ 616010191465 50010 06 
90௦11960 8ஈ௦ 166 வு 074 5608௭46 61601019465 06 1ஈ100ப௦60 1ஈ ரன்‌ 8௦6 ௦1. தொடர்ந்து அரசியல்‌ 
நிர்ணய சபையிலும்‌ தனிவாக்காளர்‌ தொகுதிக்காக போராடிப்பார்த்தார்‌. ஆனால்‌ 
பொதுத்தொகுது, 10 ஆண்டுகளுக்கு இட ஓஒதுக்‌&டு என்பதையே அவர்‌ வாழ்நாள்‌ 
இருந்தவரை அவரால்‌ பெறமுடிந்தது. இன்று பல பத்தாண்டுகளுக்கு அந்த ஏற்பாடு 
நீட்டிக்கப்பட்டு வருகிறது என்பதைக்‌ காண அவர்‌ வாழ்நாள்‌ இடம்‌ கொடுக்கவில்லை. 
1956ல்‌ அவர்‌ மறைந்தார்‌. 


அம்பேத்கார்‌ ஆகஸ்ட்‌ 15 1936ல்‌ ஐ எல்‌ பி கட்‌சயை ஆரம்பித்தார்‌. 1937 தேர்தலில்‌ பம்பாய்‌ 
மாகாணத்தில்‌ ஒதுக்கப்பட்ட 15ல்‌ 11 இடங்களில்‌ வெற்றிபெறமுடிந்தது. 1939-45 இரண்டாம்‌ 
உலகப்போர்‌ காலத்தில்‌ இந்திய அரசியல்‌ தவிரப்பட்டது. மார்ச்‌ 26 1940ல்‌ முஸ்லீம்‌ லீக்‌ 
பாகிஸ்தான்‌ தீர்மானத்தை நிறைவேற்றியது. காங்கிரஸ்‌ இயக்கம்‌ 1940ல்‌ 
ஒத்துழையாமை, 1942ல்‌ இந்தியாவிட்டு வெளியேறு இயக்கங்களில்‌ இறங்கியது. இரிப்ஸ்‌ 
தூதுக்குழுவால்‌ எவரையும்‌ இருப்‌இபடுத்த முடியவில்லை. 1945ல்‌ காங்‌இரசும்‌ காந்தியும்‌ 
செட்யூல்ட்‌ சாதியினருக்கு என்ன செய்துவிட்டனர்‌ என்பதை அம்பேத்கர்‌ 
எழுஇவெளியிட்டார்‌. 


செப்டம்பர்‌ 1939ல்‌ நாஜிகளுக்கு எதிரான யுத்தத்தில்‌ பிரிட்மஷாருக்கு ஆதரவு என்இற 
அறிக்கையை அம்பேத்கர்‌ வெளியிட்டார்‌. அடுத்த மாதம்‌ வைஸ்ராயையும்‌ சந்தித்து 
செட்யூல்ட்‌ பகுதியிலிருந்து உண்மையான பிரதிநிதிகள்‌ தேர்விற்கு வேண்டுகோள்‌ 
விடுத்தார்‌..அம்பேத்கரை தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில்‌ பிரிட்டிஸ்‌ ஜூன்‌ 1941ல்‌ 
இணைத்துக்கொண்டது. 1942-46 ஆண்டுகளில்‌ வைஸ்ராய்‌ கவுன்சில்‌ பொறுப்புகளையும்‌ 
அம்பேத்கர்‌ பெற்றார்‌. ஜூலை 1945ல்‌ அட்லி லேபர்‌ அரசாங்கம்‌ பொறுப்பிற்கு வந்தது. 
இந்தியாவிற்கு அதிகார மாற்றம்‌ குறித்த நடவடிக்கைகளில்‌ இறங்‌ஒயது. செட்யூல்ட்‌ 
பட்டியல்‌ பிரிவினருக்கு எவ்வித உறுதிமொழியையும்‌ அவ்வர௪டம்‌ பெறமுடியவில்லை. 


அம்பேத்கர்‌ அக்டோபர்‌ 26, 1939ல்‌ சட்டமன்றத்தில்‌ நாட்டின்‌ நலன்‌ என்பதில்‌ யாருக்கும்‌ 
தான்‌ சளைத்தவன்‌ அல்லன்‌- ஆனால்‌ செட்யூல்ட்‌ சாஇயினர்‌ நலன்‌ என்கிற விசுவாசம்‌ 


தனக்கு மிக முக்கியமானது -கைவிடமுடியாத ஓன்று எனப்பேசினார்‌. இரிப்ஸ்‌ 


6 


குழுவினரிடம்‌ அரசியல்‌ நிர்ணயசபை என்பதில்‌ ஏமாற்றமே மிஞ்சும்‌. கையையும்‌ 
காலையும்‌ கட்டிப்போட்டுவிட்டு ஆதிக்க இந்துக்களிடம்‌ ஒப்படைத்தால்‌ எங்களுக்கு 
ரொட்டிக்குப்‌ பதில்‌ கல்தான்‌ இடைக்கும்‌ என்றார்‌. அதேபோல்‌ ஏப்ரல்‌ 1946ல்‌ காபினட்‌ 
தூதுக்குழுவினரிடம்‌ அரசியல்‌ நிர்ணயக்குழு இந்துக்களின்‌ ஆதிக்கம்‌ கொண்டதாக 
இருக்கும்‌ என்றார்‌. உண்மையான தலித்‌ பிரஇநிதகளை பெரும்பான்மை இந்து 
வாக்காளர்கள்‌ தோற்கடிக்கின்றனர்‌ என்றார்‌. தனிவாக்காளர்‌ தொகுதியால்‌ 
இந்துக்களுக்கு எவ்வித பாஇுப்பும்‌ இல்லை என்ரு வாதாடினார்‌. 


பிரிட்டிஷார்‌ 1945 டிசம்பரில்‌ தேர்தல்‌ அறிவித்தனர்‌. வைஸ்ராய்‌ கவுன்சிலில்‌ அம்பேத்கர்‌ 
இருந்ததால்‌ தேர்தலில்‌ நிற்கவில்லை. அவரின்‌ செட்யூல்ட்‌ கூட்டமைப்பு தேர்தலில்‌ 
வெற்றிபெற முடியவில்லை. அரசியல்‌ நிர்ணய சபைக்கு அவரால்‌ பம்பாய்‌ 
பகுதியிலிருந்து வரமுடியவில்லை. ஜோகேந்திரநாத்‌ மண்டல்‌ உதவியால்‌ வங்கப்‌ 
பகுதியிலிருந்து அவர்‌ தேர்வுபெற்றார்‌. 


அம்பேத்கர்‌ மே 17 1946ல்‌ சர்ச்சில்‌ அவர்களுக்கு காபினட்‌ மிஷன்‌ ஏமாற்றிவிட்டது என்கிற 
செய்தியை அனுப்பினார்‌. அவர்களை கை- கால்‌ பிணைத்து இந்து ஆட்சியாளர்களிடம்‌ 
ஒப்படைக்க முன்மொழிந்துள்ளது என்றார்‌. தொடர்ந்து ஓராண்டிற்கு மேலாக அம்பேத்கர்‌ 
சர்ச்சிலுடன்‌ விவாஇுத்தார்‌. அட்லி அரசை தன்னால்‌ சமாதானம்‌ செய்யமுடியவில்லை 
என்பதையும்‌ தெரிவித்தார்‌. சர்ச்சலாலும்‌ தலையிட்டு தீர்க்கமுடியாத சூழலே ஏற்பட்டது. 


அம்பேத்கரை அரசியல்‌ நிர்ணய சட்ட வரைவுக்குழு தலைவராக்குடவேண்டும்‌ என்ற 
கருத்து காந்தியிடம்‌ இருந்தது. அம்பேத்கருக்கும்‌ அப்பொறுப்பு வழங்கப்பட்டது. 
காங்கிரசுடன்‌ தனித்தொகுதி தவிர வேறு சமரசத்திற்கு அம்பேத்கர்‌ செல்லக்கூடாதென 
அவரது தோழர்கள்‌ சிவராஜ்‌, ஜே என்‌ மண்டல்‌ போன்றோர்‌ கருதினர்‌. 1947ல்‌ பம்பாயில்‌ 
கூடிய &ஃபெடரேஷன்‌ செயற்குழுவில்‌ 0ப58/60 560௭௨ ௨௦0௭  என்இுற அம்சம்‌ 
விவாதிக்கப்பட்டது. எது இடஒதுக்கீட்டு தொகுதியோ அங்கு தனிவாக்காளர்‌ முறையும்‌ 
பிற இடங்களில்‌ பொதுவாக்காளருடன்‌ பட்டியல்‌ வகுப்பினர்‌ இருப்பர்‌ என்கிற 
முன்மொழிவு வந்தது. 


அம்பேத்கர்‌ பொறுத்தவரை மூன்று அம்சங்களில்‌ இரும்ப இரும்ப கவனம்‌ செலுத்தினார்‌. 
சரியான தலித்‌ பிரஇறிதி, பெரும்பான்மையினரிடமிருந்து தலித்கள்‌ அரசியல்ரீதியாக 
ஓதுங்‌கவிடாமல்‌ பார்த்தல்‌, பெரும்பான்மை பிரஇுறிதி வருவதிலும்‌ கூட தலித்களின்‌ 
செல்வாக்கை நிலைறிறுத்தல்‌ என்பனவே அவை. 


பட்டேலுக்கும்‌ அம்பேத்காருக்கும்‌ இடையே பேச்சுவார்த்தைகள்‌ நடைபெற்று முழவு 
விரைவில்‌ எட்டப்படலாம்‌ என பத்திரிகைகள்‌ பேசலாயின. சிவராஜ்‌, மண்டல்‌ ஆகியோர்‌ 
முஸ்லீம்‌ லீக்‌ உதவியுடன்‌ தனித்தொகுதி என வற்புறுத்துவந்தனர்‌. காங்‌இரசுடன்‌ 
உடன்பாட்டிற்கு அம்பேத்கார்‌ முயற்சித்து வந்தார்‌. அவரின்‌ ஐர((/௦ஈ ௦ 2௮/4 1946ல்‌ 
மீண்டும்‌ வெளியிடப்பட்டது. 


சிறுபான்மையினர்‌ துணைக்குழு ஏப்ரல்‌17 1947ல்‌ கூடும்‌ என அறிவிக்கப்பட்டது. 
காங்கரஸ்‌ பெருந்தன்மையுடன்‌ நடக்கவேண்டும்‌. இருக்கிற 292 உறுப்பினர்களில்‌ 
தனியாக தான்‌ ஒருவன்‌ மட்டும்‌ என்ன செய்யமுடியும்‌ - அரசியல்‌ நிர்ணயசபையை 
விட்டு வெளியேறினால்‌ குற்றம்‌ சொல்லக்கூடாது என்றார்‌ அம்பேத்கர்‌. காந்திஜியின்‌ 


6௦ 


ஆலோசனையை பெற்ற படேல்‌ தனி வாக்காளர்‌ முறையை ஏற்க மறுத்துவிட்டார்‌ 
என்பதை அம்பேத்கர்‌ சொல்லத்துவங்கினார்‌. 


நாட்டின்‌ பிரிவினையின்‌ தாக்கத்தால்‌ நடைமுறையில்‌ இருந்த இடஓஒதுக்‌&டு என்பதே 
இனி இடையாது என படேல்‌ உறுதுபட கூறினார்‌. தலித்களுக்கு இடஓஒதுக்‌&டு 
என்பதில்லை எனில்‌ தான்‌ வெளியேறுவதாக அம்பேத்கர்‌ தெரிவித்தார்‌. தனது 30 
ஆண்டுகால உழைப்பை வீணாக்கிட முடியாதென்றார்‌. நேருவும்‌ படேலும்‌ தலித்களுக்கு 
இடஓஒதுக்கஇிடு என்கிற வகையில்‌ மே 26 1949ல்‌ அரசியல்‌ நிர்ணயசபையில்‌ பேசினர்‌. 
முடிவும்‌ ஏற்பட்டது. 


நேரு உரையில்‌ ஒதுக்கீட்டை மத, சாது அடிப்படையில்‌ பார்க்கவில்லை (॥ 0௦ ஈ௦்‌ 10௦1 2 16 
ர்௦ 16 ரவ]121௦ப5 ரர்‌ ௦ரீ யர ௦1106 09546 0௦ ௦7 பர்வ, பர்‌ 1௦ 16 0௦ம்‌ 07 வரவ கர்‌ 8 080020 தா௦ப ௦பதார்‌ 
1௦ 06 61060 80 | 8௱ ௨0 1694 115 ஈச 6ஙல்‌௦ா ௮19௦ மரி| 06 [1ஈர்‌(60 1௦ 1 49) எனக்‌ குறிப்பிட்டார்‌. 
பட்டியல்‌ வகுப்பினர்‌ நன்றி பாராட்டவேண்டும்‌- தாங்கள்‌ அவ்வகுப்பார்‌ என்பதை 
எதிர்காலத்தில்‌ மறக்க கற்கவேண்டும்‌ என்றார்‌ படேல்‌. 


அரசியல்‌ அசெம்பிளிக்கு காபினட்‌ மிஷன்‌ மொத்தம்‌ 389 இடங்கள்‌ என்றது. இஇல்‌ 296 
மாநிலங்களுக்கான இடங்கள்‌- சமஸ்தானங்களுக்கு இடங்கள்‌ 93. 212 பொது இடங்களில்‌ 
காங்கரஸ்‌ 201, அம்பேத்கார்‌ 1, கம்யூனிஸ்ட்‌ 1 மற்றவர்‌ 9 எனப்‌ பெற்றிருந்தனர்‌. முஸ்லீம்‌ 
லீஒிற்கான 78ல்‌ அக்கட்சி 73யை பெற்றது. மொத்தம்‌ 29%ல்‌ செட்யூல்ட்‌ வகுப்பார்‌ 31பேர்‌ 
இருந்தனர்‌. இவர்களில்‌ 29 பேர்‌ காங்கரஸ்‌ சார்ந்தவர்கள்‌ என அறிகஇறோம்‌. 


இறிஸ்துவ சிறுபான்மை சார்ந்த டாக்டர்‌ எச்‌ ௪ முகர்ஜி இறுபான்மை கட்டியின்‌ 
தலைவராக இருந்தார்‌. பெரும்பான்மை அடிப்படையில்‌ 28:3 என்ற வாக்கில்‌ 
தனிவாக்காளர்‌ முறை இல்லை என முடிவிற்கு இக்கமிட்டி வந்தது. அமைச்சரவையில்‌ 
சட்டரீதியாக தலித்‌ பிரஇறிஇத்துவம்‌ என்பதும்‌ விவாதமானது. கே எம்‌ முன்ஷி அவ்வாறு 
கூடாதென்றார்‌. ரிசர்வேஷன்‌ தொகுதியில்‌ குறைந்த சதஅளவு கம்யூனிட்டி வாக்குகள்‌ 
பெற்றே நிற்கவேண்டும்‌ என்பதில்லை என்ற முடிவிற்கு ஆகஸ்ட்‌ 27, 1947ல்‌ வந்தனர்‌. 
இதல்‌ சர்தார்‌ நாகப்பா- சர்தார்‌ படேல்‌ கடுமையான விவாதங்களை மேற்கொண்டனர்‌. 
இவ்விவாதத்தின்போது ஏன்‌ அம்பேத்கார்‌ அவையில்‌ இல்லை என்ற கேள்வியை, 
தாட்சாயினி வேலாயுதம்‌ , எச்‌ ஜே காண்டேகர்‌ எழுப்பினர்‌. 


பிரிவினையின்‌ தாக்கத்தால்‌ மைனாரிட்ம கமிட்ட பிரச்சனைகள்‌ தள்ளிப்போடப்பட்டன. 
காந்தியின்‌ படுகொலைக்குப்பின்னர்‌ மைனாரிட்டி விஷயங்கள்‌ படேலின்‌ 
முழுகட்டுப்பாட்டிற்கு வந்தன. டிசம்பர்‌ 30, 1948ல்‌ கூடிய அட்வைசரி கமிட்டியில்‌ டாக்டர்‌ 
எச்‌ ௪ முகர்ஜி, தாஜ்முல்‌ ஹூசைன்‌ போன்றவர்கள்‌ இட ஒதுக்கீட்டு முறையே வேண்டாம்‌ 
என்றனர்‌. 


சென்னை முனிசாமி பிள்ளை (தலித்‌ காங்‌இரஸ்காரர்‌) செட்யூல்‌ வகுப்பாருக்கு இட 
ஒதுக்‌ டு என்ற விலக்கு இருக்கவேண்டும்‌ என்றார்‌. சட்ட அமைச்சர்‌ என்கிற வகையில்‌ 
அம்பேத்கரும்‌ இது ஏற்கப்படவில்லையெனில்‌ தான்‌ வெளியேறவேண்டியிருக்கும்‌ 
என்பதை உறுதியாக தெரிவித்தார்‌. மே 1949ல்‌ பட்டியல்‌ வகுப்பாருக்கு இடஒதுக்கீடு 10 
ஆண்டுகளுக்கு அவசியம்‌ என்பது உணரப்பட்டதாக ((% 25 ॥600ஜ/260, ஈ௦ய/ வள, 12% 10௨ ஐய /கா 


67 


0௦9111௦0 ௦7 56 1௦ ப|0 ௦/6 ர ஈ6௦65581/ 1௦ தங 1௨ ஈ௦6 வங 941௦ 101 9 061௦0 07120 69% 800 16 00514100 /௦ப10 
06 ₹60075106760 8106 8௦ ௦7106 0௦1௦0) மீண்டும்‌ தெரிவிக்கப்பட்டது. 


வயதுவந்த அனைவருக்கும்‌ வாக்குரிமை என்பது அடிப்படை உரிமை என அம்பேத்கரும்‌, 
ஜெகஜீவன்ராமும்‌ வாதாடினர்‌. படேல்‌ அவ்வாறு ஏற்கமுடியாதென்றார்‌. அரசியல்‌ 
அமைப்பு சட்டத்தில்‌ விதியாக இடம்‌ பெறவைக்கலாம்‌ என்‌்இற அளவில்‌ சர்தார்‌ அதை 
ஏற்றார்‌. அம்பேத்கர்‌ முன்வைத்த நகல்‌ சட்டத்தில்‌ பிப்‌ 26, 1948ல்‌ இந்த ஷரத்து இல்லை. 
பின்னர்‌ இருத்தமாக அது ஏற்கப்பட்டது. 


அரசியல்‌ அமைப்புச்‌ சட்டம்‌ நடைமுறைக்கு வந்தபோது ஷரத்து 32ன்‌ படி ஓரே 
வாக்காளர்‌ பட்டியல்‌ என்பது அழுத்தமாக சொல்லப்பட்டது. 


325. 14௦ 0650 1௦ 06 106[1த1016 1௦ ௦1ப5[௦ 1, ௦1 1௦ 02 1௦ 06 101ப060 1 8 506018, 66010௮ ௦11 ௦ த௦யா ௦7 
6121௦1, 1806, 08516 01 566766 5௮! 06 ௦06 216௮] 61601019| 011 1௦0 வவ 101! ௦௦்நபவாஞு 1௦ 61604/௦0 1௦ 
வ்ய்்னா 1௦056 ௦7 2/ானார்‌ ௦ 1௦ 16 1௦056 0 வனா (1௦ப56 ௦7 16 (621997 பா6 ௦07 9 51946 800 ஈ௦ 650 58௮] 06 
1 211த1016 1௦1 110ப5/௦ 1 8 5ப௦/ ॥௦! ௦0 2௱ 1௦ 06 100060 1 8௫ 506011 616010௭191 ஈ௦11 1௦1 8 5௦0 ௦௦ள்$பவாலு/ 
௦ 2௦பா05 ௦14/ ௦7 16121௦, 1806, 09516, 56% 0 8 071 


அதேநேரத்தில்‌ மக்கள்‌ அவை எனில்‌ பட்டியல்‌-பழங்குடி வகுப்பாருக்கு இடஒதுக்கீட்டு 
தொகுதிகள்‌ என்பது உறுது செய்யப்பட்டது. ஆனால்‌ ராஜ்ய சபா, மாநில மேல்‌ 
அவைகளுக்கு ஓதுக்‌க&டு இல்லை. பெரும்பாலான தொகுதிகள்‌ இருவேட்பாளர்‌ 
தொகுதிகளாகவே இருந்தன. வங்கம்‌ வடக்கு மூன்று உறுப்பினர்‌ தொகுதியாக இருந்தது. 
489 மக்களவை தொகுதிகளில்‌ எஸ்‌ ௪ தொகுதிகளாக 72 இருந்தன. மாநிலங்களில்‌ 3283 
தொகுதிகளில்‌ எஸ்௪-க்கானவை 477 ஆக இருந்தன. 


விடுதலை இந்தியாவில்‌ வயது வந்தோர்‌ அனைவருக்கும்‌ வாக்குரிமை அடிப்படையில்‌ 
நடந்த 1952 முதல்‌ பொதுத்தேர்தலில்‌ காங்இரஸ்‌ 364, கம்யூனிஸ்ட்‌ கட்ச 16, அம்பேத்கரின்‌ 
பெடரேஷன்‌ 2 யை பெற்றனர்‌. தேர்தலில்‌ அம்பேத்கர்‌ வெற்றிபெற முடியவில்லை. 
காங்கரஸ்‌ வென்றது. அவர்‌ 14561 வாக்குகள்‌ வித்தியாசத்தில்‌ தோற்கும்‌ நிலை ஏற்பட்டது. 
கம்யூனிஸ்ட்கள்‌ சார்பில்‌ டாங்கே நின்றார்‌. இந்து மகாசபாவும்‌ போட்டியில்‌ இருந்தது. 
இரு உறுப்பினர்‌ தொகுதி குழப்பத்தால்‌ ஏற்பட்ட செல்லா வாக்குகள்‌ 77333. இந்த செல்லா 
வாக்குகளில்‌ தோழர்‌ டாங்கே மட்டுமே 39165 வாக்குகளை பெற்றிருந்தார்‌. இந்த குழப்பம்‌ 
தவிர்க்கப்பட்டிருந்தால்‌ அம்பேத்கார்‌ வெற்றிபெற்றிருக்க முடியும்‌ என்ற பெட்டிஷன்‌ 
நிராகரிக்கப்பட்டது. 

அம்பேத்கரை அசோக்மேத்தா தலைமையில்‌ சோசலிஸ்ட்கள்‌ ஆதரித்து நின்றனர்‌. 
சோசலிஸ்ட்கள்‌ 10 1/2 சதம்‌ வாக்குகளைப்‌ பெற்றபோதும்‌ 12 €ட்டுக்களே பெற்றனர்‌. 
கம்யூனிஸ்ட்‌ கட்ச 3% சதம்‌ பெற்றபோதும்‌ 16 தொகுதிகளைப்‌ பெறமுடூந்தது. 


பந்தோபாத்யா தன்‌ ஆய்வில்‌ அம்பேத்கார்‌ தோல்விக்கான காரணங்களை நாட்டு 
பிரிவினை காரணங்களுடன்‌ பொருத்தி தேடுஇஒறார்‌. சாதி அம்சத்தை 
அரசியலற்றதாக்‌கி அதை சமூக பின்புலத்திற்கு தள்ளிய அதிகாரமாற்ற சூழல்‌ 
தலித்களுக்கு பாதகமானதாக அவர்‌ சொல்கிறார்‌. அமைப்புரீதியாக அவர்களைப்‌ 
பலப்படுத்துவதில்‌ அம்பேத்கரின்‌ கவனக்குறைவு காரணம்‌ எனவும்‌ அவர்‌ 


68 


தன்பார்வையை வைத்தார்‌. ஆனால்‌ சமதளபோட்டியின்மைதான்‌ காரணம்‌ என 
பந்தோபாத்யாவை ஏற்காதவர்களின்‌ பார்வையாக இருக்கறது. 


அம்பேத்கர்‌ மூசம்பர்‌ 6, 1956ல்‌ மறைகிறார்‌. முதல்‌ பொதுத்தேர்தலை மட்டுமே அவரால்‌ 
பார்க்க, பங்கேற்க முடிந்தது. இரண்டாவது பொதுத்தேர்தல்‌ 1957ல்‌ நடந்தது. நேரு 
அமைச்சரவையில்‌ இருந்த விவி இரி இரு வேட்பாளர்‌ தொகுதியான பார்வதிபுரம்‌, 
ஆந்திராவில்‌ நின்று தோற்றார்‌. அங்கு 565 வாக்குகள்‌ வித்தியாசத்தில்‌ இப்பல சூரி டோரா 
என்கிற எஸ்‌ ௪ வேட்பாளர்‌ வென்றார்‌. இரி உச்சநீதிமன்றம்‌ சென்றார்‌. டோரா வெற்றி 
உறுதி செய்யப்பட்டது. 


அம்பேத்கர்‌ அரசியல்‌ அமைப்புசட்டம்‌ வந்த சூழலில்‌ ( ங௦ய/0 06 6௦பஜ்‌ 1௦ 86 பாவ! ஈடன்‌ 
௦௦051/0ப6ா 6/௯ வரர்‌ பெ௱பிஸங்ஙளாத உதவிகரமாக இருக்கும்‌ என கருதினார்‌. அதாவது இருவரா, 
மூவரா எவ்வளவு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கவேண்டுமோ அவ்வளவு ஓட்டுகள்‌ 
வாக்காளர்‌ வசம்‌ இருக்கவேண்டும்‌. அவர்‌ விரும்பியவர்க்கு வாக்கை மாற்றி போடலாம்‌ 
என்கிற முறை.(௦8 16 81௦060 1௦ ஈஸ6 86 ஈர ௦5 86 1௨ 00606 1௦ 106 6160160, 0 ராசாளி ௦1௯ 1௦ 
௦76 08010846 ௦ 106 தாவா). இம்முறையால்‌ தலித்களின்‌ உண்மையான பிரதுறிதுகள்‌ 
வருவதற்கு வாய்ப்பிருக்கும்‌ என நினைத்தார்‌. 


பத்தாண்டுகளுக்கு மட்டும்‌ இட ஒதுக்‌ கடு என ஏற்படுத்தப்பட்ட ஒன்று ஜனவரி 5, 1960ல்‌ 
அடுத்த 10 ஆண்டுகளுக்கும்‌ நீட்டிக்கப்பட்டது. அதேநேரத்தில்‌/௦ 06% 800111௦ஈ 8௦ 1961ல்‌ 
நிறைவேற்றப்பட்டது. வாக்காளர்‌ அடையும்‌ குழப்பம்‌ காரணமாக்கப்பட்டது. 10 
ஆண்டுகள்‌ நீட்டிப்பு என்பது தொடர்ந்து அரசியல்‌ அமைப்பு சட்ட இருத்தம்‌ மூலம்‌ 
செய்யப்பட்டு வருகிறது. 95வது சட்ட இருத்தம்‌ 20௦09ன்‌ படி &ழ்கண்ட இருத்தம்‌ 
செய்யப்பட்டது. ஜனவரி 26, 2020வரை இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 


334. [10711 த ஜுக்ாராத ரா 16 1௦6201 2 டா௦ய191015 ௦7 1416 87 [8௮7 )6/1], 1௨ ா௦ர்‌1015 ௦7 1/5 மொளரபர்‌1௦ா 
£வி941 த 1௦-- 


(8) 16 ஈ65௨ங91101 ௦7 56915 1௦7 116 50060ப!60 095125 800 16 50060ப160 10 1ஈ 16 (1056 ௦ரீ 16 6௨001௨ 80 18 
16 629416 ,&55௨01125 0116 519165; 80 


(6) 1௨ £20ா65வா 1941௦0 ௦7 16 &ஈத௦ 1ஈ பவா ௦௦௱பார்பு ஈ 106 140056 01 16 16௦016 80 1ஈ 106 ௨215191146 550125 
௦ரீ 16 519165 0 ர௦ர்ளர்‌/௦, 57811 06956 1௦ 8/6 64120ர1 ௦ 16 ஒழுாச4/௦ ௦7 8 06100 ௦4 ரர ௫685 வேலா ௦25 
ர்௦ 16 ௦௱௱வா௦ணலார்‌ ௦7 1/5 ோள்‌(பர்‌1௦ா: ௦1060 197 ஈ௦1ர்த ர (ர்‌ வார்‌/06 5௮] 97160௩ டு ஈ6றா656ார்ச4்‌10ா 
ர 16 1௦56 ௦7 (116 160016 ௦ [ர 16 [621 9416 4550 ௦1 9 519146 பார்‌ (16 015501பர்‌/௦ா ௦7 161௨ 62 110056 
௦ 85501, 85 116 0956 ஷு 06 


இந்திய அரசியல்‌ சூழல்‌ தொடர்ந்து இருத்தம்‌ வருவதை உத்தரவாதப்படுத்துவதாகவே 
அமைந்துள்ளது. அம்பேத்கர்‌ தன்‌ வாழ்க்கை முழுதும்‌ போராம்‌ வென்றதை இருந்து 
பார்க்கமுடியாமல்‌ போனாலும்‌- அவரே நின்று தோல்வியுற்றபோதுலும்‌ அவரது 
உறுஇுப்பாட்டின்‌ வெற்றியை தொடர்ந்த தலைமுறையினரால்‌ சுவைக்க முடிந்துள்ளது. 
இதை உணர்ந்து வாழ்பவர்களால்‌ சமூக முன்னேற்றத்திற்கான அடுத்த படிகளை 
நோக்கி நகரமுடிந்துள்ளது. அரியல்‌ அதிகாரம்‌ என்பதில்‌ வாய்ப்பு 
உருவாஒயிருந்தாலும்‌ - ஒரு வாக்கு ஒரே மதிப்பு என்பது தேர்தல்‌ களத்தில்‌ இருந்தாலும்‌ - 


69 


ஒரே சமூக பொருளாதார மதிப்பு என்பதற்கான முழுமையை நோக்க இந்திய சமூக 
மனிதன்‌ நகர்வதற்கான போராட்டங்கள்‌ முடழந்தபாடில்லை. 


6: 

1. காடி ௨ோள்‌! 9146/- 1௨ 14விளாத ௦ ஈபிக5 16௦01௩௦1௮1 5/௨ 0 88/8 5வி்‌ா /யோள்ப 145 
2. 591091 946! 880 0௦51/%பர்‌1௦ 112/2. 510008௨02௮ 78065 

3. க௱ட6பி, பார்௦ப02011ந வாம்‌ 16 2௦1141/௦5 01 8741௦ டா. ஷப்‌5 8ஈ80015௦௦ ரோல62-௨29 


70 





ஆரியரின்‌ பிற நூல்கள்‌ 


1. மார்க்சியத்‌ தடங்கள்‌ 

2. ரோசாலக்ஸம்பர்க்‌ 

3. போராளிகளின்‌ குரல்‌ 

4. பகவத்கீதை பன்முகக்‌ குரல்கள்‌ 

5. 1806 ]ப51106 1 16160௦ 

6. 5816060 10695 ௦7 0.2 பேறர்‌9 

7. ஹெகல்‌ துவங்கு. 

8. கார்க்‌ஒியின்‌ அரசியல்வெளி 

9. நவீன ௪ந்தனையின்‌ இந்தியப்‌ பன்முகங்கள்‌ 
10. காந்தியைக்‌ கண்டுணர்தல்‌ 

11. நேருவின்‌ மரபு 

12. பெரியாரின்‌ பொதுவுடைமை புரிதல்‌ 
13. அம்பேத்கரும்‌ கம்யூனிசமும்‌ 


14. தோழர்‌ காந்தி மகாத்மாவின்‌ சோசலிச உரையாடல்‌ 


சிறு வெளியீடுகள்‌ 


71 


1. ஷியாம்ஜி இருஷ்ண வர்மா 

2. சிகாகோ மேதின தியாஇுிகள்‌ 

3. பகுனின்‌ போராட்ட வாழ்வும்‌ அனார்க்‌இசமும்‌ 

4. விடுதலைக்கு முன்னர்‌ எம்‌ என்‌ ராய்‌ 

5. பிரடரிக்‌ எங்கெல்ஸ்‌ நட்பின்‌ ௪கரம்‌ 

6. நேதாஜி சுபாஷ்‌ - கம்யூனிஸ்ட்கள்‌ உறவும்‌ உரசலும்‌ 
7. காந்தியும்‌ கம்யூனிசமும்‌ 


8. வட்டமேஜை மாநாட்டில்‌ அம்பேத்கர்‌ 


72 


73 


